10 


H - 31545 


2906 


மணவாளமாமுனிகள் 
அருளிச்செய்த 


யதிராஜவிம்சதி 


(உரையுடன் ) 


00000000000000000000000000000000000000000 


உரையாசிரியர் : 

ஸ்ரீ உ . வே . 
A. V. கோபாலாசார்ய ஸ்வாமி . 


பதிப்பாளர் : 
ஸ்ரீ கிருஷ்ணஸ்வாமி அய்யங்கார் , 

அட்வகேட் . 
1957 . 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 
ஸ்ரீமத்வர வரமுநயே நம : 


யதிராஜ விம்சதி 
வ்யாக்யானம் 


வாள மாமுனிகள் அருளிய யதிராஜ விம்சதிக்கு 
ச்சி அட்வகேட் ஸ்ரீ உ . வே A. V. கோபாலாசார்ய 

ஸ்வாமி இயற்றிய தமிழுரை ] 


கிடைக்குமிடம் : 
S. கிருஷ்ணஸ்வாமி அய்யங்கார் , அட்வகேட் , 
3. புத்தூர் அக்ரஹாரம் , திருச்சிராப்பள்ளி. 


விலை 0-14-0 ( 88 ந . பை .) 
தபாற்கூலி 2 அணா ( 12 ந . பை ) 


நீநிவாஸம் பிரஸ் . புத்தூர் அக்ரஹாரம் , திருச்சி 


. 


FOREWORD 
[ Sri V. Bhashyam Aiyangar, M. L. C. ] 

The a desa (loving command ) has come from the 
revered author of this explanatory commentary on Yethe 
paja Vimsathi . Sriman Ubhaya Vedanta Praveena 
A. V. Gopalacharya Swami , himself , that I should write 
a foreword for it . As I regard the a desa as an anugraha 
( blessing) I shall not refer to my incompetence for the 
task assigned to me. 

Yefbiraja Vimsati is a short stotra (prayer) of 20 
Slokas in Sanskrit addressed to Sri Ramanuja , who is 
known as Yethiraja ( King of ascetics ), by Sri Varavara 
muni, more popularly known as Manavala Mamuni. It is 
very well known and held in great esteem among the 
vaishanavas. 

Three factors generally go to make up the importance 
and sanctity of a stotra . They are : ( 1 ) The status and 
authority of the stutah , i . e ., the person prayed to ; ( 2 ) The 
nature and character of the stofa , i . e . , the person who 
composes the prayer and ( 3 ) The substance and merits 
of the prayer itself. In the case of the Yethiraja Vimsati 
all these three factors combine together and make it an 
excellent and ideal stotra . 

Taking the first factor, Sri Ramanuja , to whom this 
stotra is addressed, is regarded as an Uttaraka Acharya , 
that is , one of those special messengers of God who are 
sent for the spiritual regeneration of this world with full 
authority and power to redeem and grant salvation to all. 
This claim is fully borne out by all that he preached and 
taught and did here. It is not possible to give an accou 
nt here of his greatness at any length . But one impor - 
tant fact may be mentioned . He had direct communion 
with Sri Ranganatha, the Lord of Lords, lying in Archa 
form at Srirangam and secured his grace not only for 


II 


himself but for all his adherents. Dedication to Ramanuja 
is , therefore , all that is needed , for a person who wants 
to get rid of his sins and attain the feet of God ( see slo 
kas 17 and 18 of this stotra ). A stotra addressed to such 

Acharya clearly deservs to have the highest value 
attached to it. 


an 


Secondly, the author of the stotra , Sri Manavala 
Mamuni , is an exemplarily pure, noble and sincere soul 
whose gnana ( knowledge ), bhakti (devotion , and vairagya 
( renunciatian ) are unsurpassed . So great indeed in the said 
attributes was this Acharya, that Lord Ranganatha Him 
self regularly attended his exposition of Satakopa s Thiru 
vaimozhi day -after day in the big hall of His Temple at 
Srirangam , for a whole year and glorified him on the con 
cluding day by giving out the famous Tanian (extollation ) 
beginning with Sri Sailesa Daya Pathram , in the garb 
of a young boy Sri Manavala Mamuni was one of the 
greatest scholars in Sanskrit as well as Tamil but so exceeding 
was his love and attachment for the sweet language of Sata - 
kopa , that he vowed not to compose any literary work 
except in Tamil . 

And so it happens, that while there 
are numerous excellent works of his in Tamil ( Prose as 
well as Poetry ) there is only this tiny stotra of but 20 slo - 
kas in Sanskrit, even for which he is said to have taken 
the special permission of his immediate Guru . Sri Mana 
vala Mamuni attained so much eminence by his knowledge, 
humility and devotion to Sri Ramanuja , that he was not 
merely known as Yeteendra Pravana but came to be re 
garded as a re -incarnation of Sri Ramanuja himself. The 
Stotra made by such an Acharya must command our high 
est faith . 


And lastly, the merits of the stotra . It is a most 
earnest and humble appeal to Sri Ramanuja to do away 


III 


with our arrogance and pride, to wipe out our sins and 
bestow true knowledge and to make us the servents of his 
servants of the last degree . The stotra contains all the 
essential tenets and doctrines of vaishnavism in a nutshell 
in prayer form and is ideal for daily and constant re 
petition . There is a prior stotra of Sri Vedanta Desika 
known as Yethiraja Saptati in honour of the great Acharya . 
We must take care not to make any captious comparison 
between these two stotras . The difference in the purpose 
and object of the two stotras is well pointed out by the 
learned commentator in his avatarika ( introduction ) it . 
self, where with his profound knowledge of the three Mi 
mamsas of Karma, Devata and Brahma, he also illumi 
natingly explains why this stotra was composed in 20 Slo 
kas and the earlier one in 74 slokas. For my part, I read 
the two stotras as supplementary to each other. 

The high 
flowing and majestic Saptati thrills me with the greatness 
of Sri Ramanuja ; the mellifluous and apaealing Vimsati 
moves me to place myself completely in his grace . The 
slokas of the Vimsati which , by the way , let out the author s 
partiality for Tamil, by the initial rhyme of their lines , 
are remarkable for their neatness and conciseness as well 
as for their simplicity, easy flow and transparency of 
thought. The stotra is a model of how the most difficult 
thoughts may be expressed in brief and easy language . 


Sri A. V. Gopalacharya Swami has done a signal 
service to the Vaishnavite world by writing this explana 
tory commentary on a stotra of the above importance 
and value . His masterful and ripe scholarship in both 
the Sanskrit and the Tamil Vedanta and in Vaishna 
vic Sampradaya is well known to all who are interes 
ted in these subjects. It is marvellous indeed that with 
his other preoccupations as a leading and busy legal 


IV 


practitioner he was able to acquire such great scholar 
ship in the said subjects and write so many books and 
articles on them . 

He has already written valuable 
commentaries on most of the important stotras of Sri 
Vedanta Desika and other Acharyas. This commentary , 
if I may say so with respect, seems to excel them . 
He has been ill for a pretty long time now . I believe 
that a great portion if not the whole , of this commen 
tary was dictated by him out of his unaided and won 
derful memory from his sick bed . How it reminds me of 
the supreme knowledge given out by old Bhishma from his 
saratapla ( bed of arrows ) to Yudhistira at the end 
of the Kurukshetra war! The swami continues to be 
ill and in bed. But the illness simply waits on him . 
It does not affect the spiritual vigour of his mind or 
speech . Bhishma was compared to ash covered embers 
when he lay on the saratalpa and that comparison may , 
it seems to me , be also extended to our swami in his 
present physical condition . 


The commentary will amply repay study. It is not a 
mere literary work but an Anubhava grantham ( book 
to enjoy ). The commentator has dived deep into the 
stotra and brought out the full implications and signifi-. 
cance of each and every word and phrase in it. The 
sources , parallels and analogies given by him for the 
ideas in the text are exceedingly interesting and enjoy 
able and they bear evidence to the wonderful scholar 
ship and memory of the Swami. 


- 


It is upto all true Vaishnavas to study this com 
mentary and profit by it . Let us all also pray that 
the Swami may be vouchsafed to us in spiritual vigour 
for many more years yet! 


Bhashyakara Dasa . 


முன்னுரை 


[ ஸ்ரீ. உ . வே . பாஷ்யமய்யங்கார் ( M. L. C. ) ஸ்வாமி ஆங்கிலத்தில் 

எழுதியதின் தமிழ்ச் சுருக்கம் ) 
ஸ்ரீமான் உ . வே . A. V. கோபாலாசார்யள் வாமியின் ஆதேசத்தை 
அநுக்ரஹமாகக்கொண்டு , என் தகுதியை நோக்காமல் அவருடைய யதி 
ராஜவிம்சதிவ்யாக்யானத்திற்கு முன்னுரையெழுதத் தொடங்குகின்றேன் . 


யதிராஜரான எம்பெருமானார் விஷயமாக மணவாளமாமுனிகள் 
அருளிச்செய்த யதிராஜவிம்சதி என்னும் இருபது சுலோகங்கொண்ட 
இத்துதி நூல் ஸ்ரீவைஷ்ணவர்களால் நன்கு அறியப்பெற்றதும் . மிகவும் 
கொண்டாடப்படுவதுமாகும் . ஒருதுதி நூலின் பெருமைக்கும் புனிதத் 
தன்மைக்கும் காரணமான 1. ள் துதவைபவம் 2. ள்தோத்ருவைபவம் 
3. ஸ்தோத்ரவைபவம் என்னும் மூன்றும் நிரம்பப்பெற்ற இத்துதி மிகச் 
சிறந்த ஸ்தோத்ரமாகும் . 

1. ஸ்துத வைபவம் - இதில் ள் துதரான ( துதிக்கப்படுமவரான ) எம் 
பெருமானார் உத்தாரக ஆசாரியர் எனக்கருதப்படுகிறார் . சேதனரைத் 
திருத்தி உய்விப்பதற்கென்றே எம்பெருமானால் அனுப்பப்பெற்றுப் பல 
அருஞ்செயல்களைப் புரிந்த இவருடைய பெருமையை இங்கு விவரித்தல் 
இயலாது . 

திருவரங்கப்பெருமானோடு நேரே ஸல்லாபிக்கப்பெற்று , 
தமக்கும் தமர்க்கும் முக்தியைப் பெற்றவர் இவ்வாசார்யச்ரேஷ்டரே 
என்னும் ஒரு விஷயம் முக்கியமாகக் குறிப்பிடத்தக்கது . ( 17 , 18 - வது 
ச்லோகங்களிற் சொல்லியபடி ) எம்பெருமானார் ஸம்பந்தமொன்றே 
முக்திக்கு உறுதியான ஸாதனமாகும் . அப்படிப்பட்ட ஆசாரியரை விஷய 
மாகக்கொண்ட இத்துதி மிகச்சிறந்ததன்றோ. 

2. ஸ்தோத்ருவைபவம் - இத்துதியை அருளிய ஸ்தோதாவான மாமுனி 
கள் மிகப்புனிதமானவர் ; உயர்ந்தவர் ; நேர்மையே வடிவெடுத்தவர்; 
ஜ்ஞானபக்திவைராக்யங்களில் ஒப்பற்றவர் . அரங்கனே இவரிடம் ஒரு 
வருடம் திருவாய்மொழிப்பொருள்கேட்டு , முடிவுநாளில் சிறுவனுருக் 
கொண்டு ஸ்ரீசைலேசதயாபாத்ரத்தனியனை அருளினான் . வடமொழியிலும் 
தென்மொழியிலும் மிகச்சிறந்த வல்லுனராயிருந்தும் , சடகோபனின் 
ஈரச்சொல்லிலே ஈடுபாடுகொண்ட இவர் தமிழிலல்லது வேறு மொழியில் 
நூலியற்றுவதில்லை என்னும் விரதம் பூண்டிருந்தார் . அதனாலேயே , 
எத்தனையோ அரியபெரிய நூல்களைத் தமிழிலும் மணிப்ரவாளத்திலு 
மருளிய இப்பெரியார் , வடமொழியிலே இவ்வொரு துதி நூலை யே 
ஆசாரியநியமனம் பெற்று அருளிச்செய்தார் . அறிவிலும் , அடக்கத்திலும் , 
எம்பெருமானாரிடம் அன்பிலும் மிகச்சிறந்தவராயிருந்ததினால் யதீந்த்ர 
ப்ரவணர் என்று பெயர் பெற்றதோடன்றியில் , அவருடைய மற்றோரவ 
தாரமென்றும் கருதப்பட்டார் . இப்படிப்பட்ட ஆசாரியரால் அருளிச்செய் 
யப்பட்டதாலும் இத்துதி மிகவும் ஆதரிக்கத்தக்கது . 


2 


3. ஸ்தோத்ர வைபவம் - நம் அஹங்காரத்தையும் கர்வத்தையும் 
அழித்து , பாபங்களைப் போக்கி , நல்லறிவையளித்து , அச்சுதனடிமையின் 
கடைநிலையிலே நிறுத்தும்படி எம்பெருமானாரை அடக்கத்தோடு நெஞ்சு 
கனிந்து பிரார்த்திப்பதாகும் இத்துதி . கடலைக் கடுகில் அடைத்ததுபோல் 
வைஷ்ணவமதத்தின் கொள்கைகளனைத்தையும் தன்னுட்கொண்டிருக்கும் 
இது நித்யா நுஸந்தேயமாக உரியது . இதற்கு முன் ஸ்ரீவேதாந்ததேசிகரால் 
எம்பெருமானார் விஷயமாக அருளிச்செய்யப்பெற்றது யதிராஜ ஸப்ததி 
என்னும் துதி . அது 74 சுலோகங்களில் அமைந்ததற்கும் , இது 20 சுலோ 
கங்களில் அமைந்தற்கும் நம் ஸ்வாமி தம் அவதாரிகையில் மிக அழகாகக் 
காரணம் காட்டியிருக்கிறார் . இவ்விரு துதிகளும் ஒன்றையொன்று பூர்ண 
மடையச்செய்வதாயுள்ளன . அதிகம்பீரமான சொற்பெருக்கையுடைய ஸப் 
ததியை ஸேவிக்கும் போது எம்பெருமானார் பெருமை புலப்படுகிறது. மிக 
வினிய , நெஞ்சையுருக்கும் விம்சதி அவர் கருணையைக் காட்டுகிறது . அரு 
ளியவரின் தமிழ்ப்பற்றைக்காட்டும் எதுகையின்பம் நிறைந்த விம்சதி , 
குற்றமற்றதாகவும் , சுருக்கமாகவும் , எளியதாகவும் , தடையற்ற ஓட்டமுள்ள 
தாகவும் , கருத்துத் தெளிவுள்ளதாகவும் விளங்குகிறது . அரியபெரிய 
கருத்துக்களை எளிய சொற்களில் சுருங்கக்காட்டி விளங்கவைப்பதற்கு ஓர் 
எடுத்துக்காட்டாகும் இத்துதி நூல் . 


அவருடைய உபய 


இவ்வுரையை இயற்றியதன் மூலம் ஸ்ரீ A. V. கோபாலாசார்யள் வாமி 
ஸ்ரீவைஷ்ணவவுலகிற்கு அருந்தொண்டு புரிந்துள்ளார் . 
வேதாந்த ஸம்ப்ரதாய ப்ரா வீண்யம் அனைவருமறிந்தது. சிறந்த அட்வ 
கேட்டாயிருந்துகொண்டே பல நூல்களை அவரியர் றியிருப்பது ஆச்சரிய 
கரம் . ஸ்ரீவேதாந்ததேசிகர் முதலான பல ஆசாரியர்கள் அருளிய பல முக்கிய 
மான துதிகளுக்கு மிக மதிக்கத்தக்க உரைகளை இயற்றியுள்ளார் . இவ்வுரை 
அவையெல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறது . நீண்டகாலமாக நோய் 
வாய்ப்பட்டிருக்கும் ஸ்வாமியின் இவ்வுரையைக் காணும்போது சரதல் 
பத்தில் நீறுபூத்த நெருப்புப்போலே சாய்ந்திருந்து நல்லுரைகளை வழங்கிய 
பீஷ்மரின் நினைவே அடியேனுக்கு வருகிறது . 

இவ்வுரை ஓரனுபவக்ரந்தம் என்பது தகும் . துதியின் ஒவ்வொரு 
சொல்லினுடையவும் , சொற்றொடரினுடையவும் முழுக்கருத்துக்களையும் 
ஆழ்ந்து நோக்கி வெளிப்படுத்தியிருக்கிறார் உரையாசிரியர் . 

துதியின் 
கருத்துக்களுக்கு மூலங்களையும் , அதே கருத்தைத்தெரிவிக்கும் மற்ற 
ஸ்ரீஸுக்திகளையும் அந்யாத்ருசமான ஜ்ஞாபகசக்தியோடு காட்டியிருப்பது 
மிகவும் ரஸிக்கத்தக்கதாகவும் அநுபவிக்கத்தக்கதாகவுமுள்ளது . 


ஸ்ரீவைஷ்ணவர்கள் அனைவரும் இவ்வுரையைப் படித்துப் பயன்பெற 
வேண்டும் . உரையாசிரியரான ஸ்வாமி தம் ஆத்மிகபலத்தோடு மேலும் நெடு 
நாள் நம்மிடையே எழுந்தருளியிருக்கவேணுமென்று பிரார்த்திப்போமாக . 


நீங்கதோ அந்த 

நீங்கஅசனுக்கும் 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 

ஸ்ரீமத்வரவரமுநயே நம : 
யதிராஜவிம்சதி வியாக்கியானம் 
( ஸ்ரீ உ . வே . அட்வகேட் ஏ . வி . கோபாலாசார்ய ஸ்வாமி ) 

यः स्तुति यतिपतिप्रसादिनी व्याजहार यतिराजविंशतिम् । 

तं प्रपन्नजनचातकांबुद नौमि सौम्यवरयोगिपुङ्गवम् ॥ 
ய : ஸ்துதிம் யதிபதிப்ரஸாதிநீம் , வ்பாஜஹார யதிராஜவிம்சதிம் | 
தம் ப்ரபந்நஜநசாதகாம்புதம் நௌமி ஸெளம்யவரயோகிபுங்கவம் 

அவதாரிகை 
த்ரீவர்க்கத்தில் ( அதன் ப்ரேமையில் ) ப்ராயேண ப்ராவண்யமுடை 
யது உலகம் . த்ரிவர்க்கமென்பது தர்மார்த்த காமங்கள் . " ப்ராவண்யம் 
ப்ராக்த்ரிவர்க்கே என்று ஸாராவளீ . த்ரிவர்க்க ப்ரவணருள் அர்த்த 
காமப்ரவணர் 

விஷயப்ராவண்யமே ப்ராகம் . தர்ம 
ஸாதயமான ஸ்வர்க்காதிகளிலும் அதுவே மிகுதி . அவிவேகிகளுக்கு 
விஷயங்களில் என்னென்ன 
பிரீதியெல்லாம் எனக்கு உம்மை நினைந்து நினைந் ஹ்ருதயத்தில் 
ஊறி வற்றாமல் இருக்க வேண்டும் " என் அசேஷ ஸாதுக்களுக்கும் 
காலத்ரயத்திலும் உபமானமாகவேயிருக்கும் ப்ரஹ்லாதா 

வார். 
பிரார்த்தித்தார் ; பெற்றார் . மயர்வற மதிநலம் அருளினன் யவனவன் 
என்றபடி ஒழிவில் காலமெல்லாம் அவன் சுடரடி தொழுகையாகிய 
பிரீதி ரூபரபன்ன ஜ்ஞானமென்னும் பக்தி , பராங்குசருக்கு அருளால் 
அமைந்தது . 

உலகத்தாரைப்போலே விஷயப்ராவண்யத்திற்கு மாறாக 
மாதவன் திருவடித் தாமரைத்வந்த்வ ஸேவையில் எல்லையற்ற ப்ரா 
வண்யமே மாறன் சீலம்; மாறனடிபணிந்துய்ந்த 
ஆத்ம ஸாம்யாவஹத்வம் என்னும் ஆசார்ய ஸ்வபாவ மஹிமையால் 
“ நித்யம் அச்யுதபதர்ம்புஜயுக்மருக்மவ்யாமோஹம் நீங்காத சீலமாயிற்று . 
சடங்களான நம் ந்திரியங்களைச் சீறி அவ 

வற்றை நமக்காக ஜயித்து 
அடக்கிக்கொடுத்து , நம் காமாதி தேதோஷங்களைப்போக்கி நம்மை பகவத் 
விஷயத்தில் , விஷயங்களிற்போல ப்ரவண ராக்குவது, ப்ரஹ்லாதசீலரான 
மாறன் . சடகோபனைப் போல அவர் திருவாய்மொழியும் காமா 


மிகுதி . 


11 


சவ 


- I T 


ராமா 


இறை . 

யதிராஜவிம்சதி 
தோஷங்களைச்சீறி அகற்றி நம்மை பகவத்ப்ரவணராக்கும் . சடகோபன் 
சீலம் ( ப்ரபாவம் ) அவரை பஜிப்பதால் அவர் ஸாம்யமருளப்பெற்ற 
யதீந்த்ரருக்கும் உண்டு . சடகோப ப்ரவண ராய் , பராங்குசபாத பக்த 
ராய் அதன் பயனாகத் தாமும் சடகோபசீலம் பெற்று நம் காமாதி 
தோஷங்களை ஹரிக்கிறார் என்று ரஸம் , விஷய ப்ராவண்யத்தையகற்றி 
ஸர்வேந்திரியங்களும் யதீந்த்ரரிடத்தில் ஸஹஜ்மான ப்ராவண்யத்தை 
அடையப்பெற்றதையே தமக்கு நிரூபகமாகவுடையவர் யதீந்த்ர ப்ரவணர் . 

உண்ணிலாவிய ஐவரால் குமையுண்ணச்செய்யும் விஷய ப்ராவண் 
யத்தை அடியோடு விலக்கி யதீந்த்ர ப்ராவண்யத்தை ப்ரார்த்திப்பது 
இந்த விம்சதியின் காரியம் . அவர் திருவடியை முடியால் வணங்கு 
வதோடு தொடங்கி தம்மாசார்யரான திருவாய்மொழிப்பிள்ளை தந்தருளிய 
யதீந்த்ரபாதாப்ஜஸேவையையே அந்வஹம் ( ப்ரதிதினமும் ) தமக்கு 
விருத்தி செய்ய வேண்டுமென்னும் தம் விஜ்ஞாபனத்தை அங்கீகரித் 
தருள வேண்டுமென்று கருணைக்கடலான ராமானுசனைப்பிரார்த்திக்கிறார் . 
நிஷ்கா மமான விஹித கர்மானுஷ்டானத்தை பகவத் பஜனத்திற்கு 
ஸஹகார்யங்கமாக 

ஸ்தாபித்து , கர்மங்களின் ள் 

வரூப த்யாகமே 
ஜ்ஞானத்திற்கு அங்கமென்றும் அத்வைத பக்ஷத்தை நிரஸித்து , ஜ்ஞா 
னம் , கர்மம் என்னும் இரண்டு பக்ஷங்களையுடைய ஹம்ஸங்கள் தான் 
யதிஹம்ஸர்களெனப்படுவாரென்பதையும் தெளிவிப்பது மாறன் தமிழ் 

கர்மமீமாம்ஸை 12 அத்தியாயங்கள் , தேவதாமீமாம்ஸை 4 , 
சாரீரகம் 4 - ஆகிய இருபது அத்யாயங்களடங்கிய மீமாம்ஸா சாஸ்த்ரம் 
முழுவதும் ஒரே சாஸ்த்ரமென்பதை நிலை நிறுத்திய ஸ்ரீபாஷ்யகாரரைத் 
துதிப்பதில் இருபது ச்லோகங்களால் இந்த ஸ்துதியை 
யதீந்த்ர ப்ரவணர் திருவுள்ளம் போலும் . பல லோகங்களில் இருப து 
அத்யாயங்களின் விஷய க்ரமம் மீமாம்ஸாத்யாய க்ரமமாக திருவுள்ளத் 
தில் ஓடுவது காட்டப்படும் . இங்கே முதல் ச்லோகத்தில் 
மீமாம்ஸையின் முதல் அத்யாயமான ப்ரமாண லக்ஷணத்தின் விஷயம் 
ஸுசிக்கப்படுவது ஸ்பஷ்டம் . ச்ருதி ஸ்ம்ருதி முதலிய பரமாணங்களின் 
ப்ராமாண்யத்தை ஸ்தாபித்தது முதல் அத்பாயம் ( லக்ஷணம் . ) சாரீரக 
ஸூத்ரங்களின் உட்பொருளையும் வேதத்தின் உட்பொரு ளை ம் 
ஸ்ரீபாஷ்யகாரருக்கு விளக்கி நெஞ்சில் நிறுத்திய ப்ரமாணம் யாது ? 
மாறன் திருவடி பக்தி , மாறன் திருவாய்மொழியைத் தெளிய ஓதியதே . 
தெளியவோதித் தெளியாத மறைநிலங்கள் - தெளிகின்றோமே என்று 
வேதாந்த வாரியரும் , மிக்க வேதியர் வேதத்தினுட் பொருள் நிற்கப் 
பாடி என்னெஞ்சுள் நிறுத்தினான் என்று மதுரகவியும் பூஜித்த ப்ர 
மாணம் . 

மாறனடி பணிந்துய்ந்த இராமானுசனுக்கு மாறன் மறை ப்ர 


அமைக்க 


4 


என்றபடி நொந்து நொந்து! பர் 
லும் போல நியதமாக ஸஹஜ் ப்ராவண்யம் இருந்து தீரவேண்டும் 
வியாக்கியானம் 
-மாணம் , மாதவன் திருவடிக்காதல் மையலேறிய மாதவ ப்ரவணர் 
பராங்குசர் ; பராங்குசப்ரவணர் யதீந்த்ரர் ; யதீந்த்ரப்ரவணர் ஸ்வாமி . 
பதிபதியின் 74 ஸிம்ஹாஸநாதிபதிகளின் எண்ணிக்கையைய னுசரித்து 10 
திக்குகளிலும் யதிராஜர் கீர்த்தியைப்பரப்பும் சங்கத்வநிபோல் , டிண்டிம 
கோஷம் போல் பக்தி ப்ரசுரமாயும் கம்பீரமாயும் பஹுவித வருத்தங் 
களால் 74 சலோகங்களாகப் பாடப்பட்டது யதிராஜ ஸப்ததி . யதிபதி 
காட்டியபடி ஒரே சாஸ்த்ரமான மீமாம்ஸையின் இருபது அத்யாயங் 
களின் எண்ணிக்கையை அனுசரித்தது இத்துதி . இங்கே எல்லா 
பூர்வாசார்யர்களுடையள் துதிகளையும் ஸ்ரீஸுக்திகளையும் திருவுள்ளத்தில் 
கொண்டு நொந்தவரே முதலாக 
மார்த்தியோடே ராமானுசன் திருவடிகளைச் சரணம் பற்றவே இந்த 
ஸ்துதி அமைந்துள்ளது . " நதர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதீ ந பக்தி 
மாம்ள் த்வத் சரணாரவிந்தே அகிஞ்சநோநேந்யகதி : சரண்ய த்வத்பாத 
மூலம் சரணம் ப்ரபத்யே , என்ற ச்லோகத்திலுள்ள கார்ப்பண்யமான 
ஆகிஞ்சந்ய அநந்யகதித்வங்கள் தமக்கு உளவென்று அனுஸந்தித்துக் 
கொண்டே பாடுகிறார் . அதே சப்தங்களையும் கருத்துக்களையும் இந்த 
ஸ்துதியில் நெடுகிலும் காணலாம் . தாம் மாச 

சற்றவராயினும் தம்மிலும் 
கடையோரில்லையென்று நீசத்தன்மையை அனுசந்திக்கும் மஹாகுணத் 
தால் நிறைந்தது இத்துதி . ஆளவந்தார் , ஆழ்வான் , பட்டர் முதலிய 
பூர்வாசாரியர்கள் அநுஸந்தித்தநைச்யமெல்லம் தம்மிடம் குடி 
கொண்டுள்ளன வென்று பேசிப் பரம் ஆர்த்தியோடு கதறுகிறார் . வஞ் 
சன பர : , 

கந்தர்ப்பவச்ய ஹ்ருதய : ஸ்மரபரவச : 
என்று ஸ்தோத்ரரத்னத்தின் பதங்களையும் பாவங்களையும் உச்சரிப்பது 
மன் றியில் சுத்தாத்மயாமுன்7 குருத்தம்கூரநாத பட்டாக்ய தேசிக 
வரோக்த ஸமஸ் தநைச்யம் என்று ஸ்பஷ்டமாகவும் அருளிச்செய்கிறார் . 
ஸ்ரீவைஷ்ணவ தலத்திற்குக் குலபதியான பராங்குசன் திருவடி த்வம் 
த்வத்தில் மாதாழிதாயுவதிதநய் விபூதிகள் முதலிய ஸர்வ போக்யங்களி 


மது 


பராங்குசன் மகிழ் மணத் திருவடித்வந்த்வத்தை மூர்த்தா ப்ரணமாமி: 
தலையால் - 

வணங்குகிறேன் என்று ஸ்தோத்ர ரத்தம் தொடங்கி , 
மதன விஜ்ஞாபநமிதம் என்ற விஞ்ஞாபனத்தைச் செவிசாற்ற வேண்டு 
மென்று முடிவில் கூப்பிட்டு ப்ரளீத மதவருத்த மசிந்தயித்வா என்ற 
முடிவு பெற்றது . யதீந்த்ரர் விஷயமாக யதீந்த்ர ப்ரவணமுனி பாடிய 
இத்துதி ரத்தமும் பராங்குசபாதபக்தம் என்று மாறனடி பணிந்துய்ந்த 
இராமாநுசனை ப்ரணமாமி மூர்த்தா என்று தொடங்கி விஜ்ஞாபனம் 
யதி தமத்யது மாமகீரும் அங்கீகுருஷ்வ என் 

பாடி அநந்ய 


முடிவில் 


4 


யதிராஜவிம்சதி 


சரணு 


என்று 


சரணோ பவ்தீதி மத்வா என்று முடிந்தது. மத்வா என்பதற்கு 
சிந்தயித்வா என்று பொருள் . ப்ரணத இதிதயாளு: என்று முடிவில் 
ஆளவந்தார் காகன் - விஷயத்தில் பாவத்தோடு ப்ரண தன் அல்லாதவனா 
யினும் , அசக்தியால் கீழே விழுந்ததைக்கொண்டு - ப்ரண தனென்று 
மதித்து என்று ஸாதித்ததையும் , மத் வ்ருத்த மசிந்தயித்வா என்று நிக 
மனம் செய்ததையும் ஒன்று சேர்த்து , அநந்ய சரணோ பவதீதி 
மத்வா என்று இங்கே அமைத்து அனுஸந்திப்பது ரஸிகர் மனதைக் 
கவரத்தக்கது. பாபீயஸோபி . சரணாகதி ....... மாமகீரும் என்ற ஆழ்வான் 
அ :நுஸந்தாநமும் திருவுள்ளத்தில் - ஓடிக்கொண்டிருக்கிறது . 
கதாக்ய : என்று எட்டாவது ச்லோகத்தில் பேசியது சரணாகதி . சப்த 
பாக் என்ற ஆழ்வான் பேச்சேயாகும் . அநந்ய சரணோ பவதீதி 
மத்வா என்பது ஆழ்வான் ச்லோகத்தையும் நினைக்கும் . மாமகீனம் 
என்ற முடிவு - ச்லோக பதமும் அதை நினைப்பதாகும் . 

‘ யோ நித்ய 
மச்யுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோத 

ஹத : 

ஆழ்வான் 
ஸாதித்த தனியனின் பதங்களையும் கருத்துக்களையும் நினைந்து 
ஸ்ரீ மாதவாங்க்ரி ஜலஜத்வய நித்யஸ்ேவாப்ரேமாவிலாசய என்று இந்த 
ஸ்துதி தொடங்கி , தயைக .ஸிந்தோ : என்று ஆழ்வான் அருளிச் 
செய்த தனியனின் பதத்தையனுசரித்து தயாம்புராசே என்று 
கூப்பிட்டு இந்த துதியை முடிக்கும் ரஸமும் ரஸிக்கத்தக்கது . தயைக் 
ஸிந்தோ என்று கூப்பிட்டே ஆறாவ்து .. ச்லோகம் - முடிவடைகிறது . 
யதிராஜ ஸப்ததியில் ப்ரணாமம் லக்ஷ்மண முறி . ப்ரதிக்ருண் ஹாது மா . 
மகம் 

என்று பாடியதை நினைத்து ராமானுஜம் ப்ரணமாமி என்று 
தொடங்கி ப்ரதிக்ருண்ஹாது மாமகம் என்றதை அனுஸரித்து மாம 
கீரும் அங்கீகுருஷ்வ என்று முடிக்கும் ரஸமும் ரஸிகர் நெஞ்சைக் 
கவரும் . ஆங்காங்கு இப்படிப்பல . 

ர ஸங்கள் 

பொதிந்துள்ளது 
காட்டப்படும் . 

श्रीमाधवाबिजलजद्वयंनित्यसेवा 

प्रमाविलाशयपराङ्कुशपादभक्तम्। 
कामादिदोपहरमात्मपदाश्रितानां 

रामानुज यतिपतिं प्रणमामि मूर्ना ॥१ ॥ 
ஸ்ரீமாதவாங்க்ரி ஜலஜத்வய நித்யஸேவா 

ப்ரேமாவிலாய பராங்கும் பா தபக்தம் 
காமாதி தோஷஹரமாத்ம பதாச்ரிதாநாம் 

ராமாநுஜம் யதிபதிம் ப்ரணமாமி மூர்த்கா , 


வியாக்கியானம் 


3 


மை 


ஸ்ரீமாதவாங்க்ரி .......பக்தம்- ( 1 ) ஸ்ரீயென்னும் திரு , மாதவனென் 
னும் தாமரையாள் கேள்வன் , இவ்விருவர் திருவடித்தாமரையிணையில் 
ஒழிவில் காலமெல்லாம் அடிமை ர ஸத்தில் காதல் மையலேறிய 
ஹ்ருதிய - கமலத்தையுடைய பராங்குசன் திருவடிகளை நிரந்தரம் பிரீதி 
ஸேவை செய்பவரும் , ( 2 ) ஸ்ரீவிசிஷ்டனான மாதவன் திருவடித்வந்வத் 
தில் , ( 3 ) காந்தி பொருந்திய ( சுடரொளியான ) ஸ்ரீய : பதியின் இணைத் 
தாமரை மலர்களில் ( என்றும் பொருள் கொள்ளலாம் ) ஆத்மபதாச் 
ரிதானாம்- தம்முடைய திருவடியை : ஆச்ரயித்தவர்க்கடியார்களுடைய , 
காமாதிதோஷஹரம் - காமம் முதலிய தோஷங்களை நீக்குபவருமான , 
யதிபதிம் - யதிகட்கிறைவரான , ராமானுஜம் -- ராமானு ஜனை , மூர்த்தா 
தலையால் , ப்ரணமாமி - வணங்குகிறேன் . 

ஸ்ரீமாதவாங்க்ரிஜலஜத்வய- ஸ்ரீவைஷ்ணவர் மிதுநாயனர் , 
ஏகாயன ரல்லவென்றது ஈட்டின் ப்ரவேசம் . உபாய்தசையோடு 
வாசியற ஒரு மிதுனமே உத்தேச்யம் , இருவருமான. சேர்த்தியிலே 
அடின் செய்கை - முறை இருவருமான சேர்த்தியிலேயிறே - இவர் 
அடிமை செய்வது , அச்சேர்த்தி தன்னையேயிறே இவர் உபாயமாகப் 
பற்றுகிறது ; விலக்ஷணமான மிதுனம் உத்தேச்யமாக இருக்க 
முமுக்ஷக்களுக்கு ஒரு - குறையுண்டோ ? இவர்களைத் தனித்தனியே 
பற்றினார்க்கு ஸ்வரூப விநாசமிறே ! என்ற ஈட்டு ஸூக்திகளை ஈட்டை 
ப்ரவர்த்திப்பித்தருளிய-ள்வாமி அநுஸரிப்பதாகக் கொள்ளலாம் . 
ஸ்ரீ , மாதவர் என்னும் - த்வந்த்வ ஸமாஸம் ஏற்றமுளது ; ஸ்வரஸம் . 
த்வந்த் : ஸாமாளிகள் யச என்று பெருமாள் கீதையில் த்வந்த்வத்தைப் 
புகழ்ந்தார் . 

தம்பதியாக த்வந்த்வத்தை நினைத்துப்பேசுகையில் 
( த்வந்த்வ ஸமாஸ ப்ரயோகம் ரஸமே . த்வந்த்வ ரஸம் ரஸ புருஷ 
னுக்குத் தெரியும் :) பரஸ்மிந் ப்ரஹ்மணி ஸ்ரீநிவாஸே பத்திரூபா 
சேமுஜீபவது என்ற ஸ்ரீபாஷ்யத் தொடக்கத்தையும் பூமன்னுமாது 
பொருந்திய மார்பன் என்று தொடங்கி தென்ன ரங்கன் அணியாக 
மன்னும் பங்கய மாமலர்ப்பாவையைப் போற்றுதும் என்று அந்தாதி 
முடிவதையும் நினைக்கிறார் . ஸ்ரீநிவாஸ: என்பதையே மாதவ சப்தத் 
தால் பேசுகிறார். ப்ரதம சதகே மாதவம் ஸேவ நீயம் என்று மத்னா 
வளி பாடியதையும் , ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழு 
விலாவடிமை செய்ய வேண்டுநாம் என்று ஸ்ரீநிவாஸன் ( மாதவன் ) 
விஷயமாகப்பாடியதையும் நினைந்து ஸ்ரீமாதவாங்கிரி நித்யஸேவா 
என்று இங்கே பாடுவது . ஞானங்கனிந்த நலங்கொண்டு நாடொறும் 
நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் என்ற பாசுரத்தின் - உரை 
யதி -2 


ச தனரைக் 


மாதவ. 


ல அவளுக்கு வல்லபனான 
யாலே ஸ்வரூபாநுரூபமான புருஷார்த்தமும் மிதுன விஷய கைங்கர்யமா 

ஷ்ைடரான 
பெருமாளோ பலதான . 
* ததில் அரவிந்தலோசன 

தேபைதங்கரி 
ன்று சருதி தா 

ள் பூர்த்தி கிடைக்கலாமோவென்று 
6 

யதிராஜவிம்சதி 
யில் லக்ஷ்ம்யா ஸஹ ஹ்ருதீ ? கச என்கிற ச்லோகத்தை உதாஹரித்து 

ஹா 
ஸர்வேச்வரன் 

கைக்கொள்ளும் பொழுது பெரிய 
பிராட்டியாரோடு கூடியிருந்தே கைக்கொள்ளுவதென்று ஸகலவேதாந்த 
ஸித்தாந்தமாகையாலே 

ஸர்வேச்வரன் என்று 
பிள்ளைலோகம் ஜீயர் ஸாதித்தார் . இந்த விம்சதியின் வ்யாக்யானத் 
திலும் ஸ்ரீமாதவாங்க்ரி என்பதின் உரையில் " திருமாலே நானுமுனக் 
குப் பழவடியேன் என்கிறபடியே மிதுன சேஷத்வமே ஸ்வரூபமாகை 
யிருக்கும் என்று தொடங்கி பல வாக்யங்களில் 

மிதுனத்தின் 
தேச்யத்வத்தையே விள் தரிக்கிறார் . சீமா தவன் கோவிந்தன் - என்ற 
ஆழ்வார் பாசுரத்தையும் உதாஹரித்தார் . மாதவன்பாற் சட்கோபன் 
தீதவமின்றியுரைத்த என்பதையும் இங்கே ஸ்வாமி நினைக்கிறார் . 
பதத்தில் ஸ்ரீயினுடைய காந்தன் என்பதிருந்தாலும் ஸ்ரீ , ஸ்ரிய :பதி 
இருவருடைய என்று ஸ்ரீயின் ஸ ஹத்வத்தை வற்புறுத்துவதில் 
திருவுள்ளம் போலு 

மாட்சிமை தங்கிய 

மாதவன் திருவடிகளை 
ஸ்ரீவிசிஷ்டரான மாதவன் திருவடிகளை என்ற பொருள்களையும் 

. 
மன: காந்தா ப்ரஸாதாத் என்றதி 

ஸ்ரீயும் பெருமாளும் 
ஸங்கல்பம் செய்கிறார் என்று ஸாதிக்கப்பட்டது . எப்படிச்சொன்னா 
லும் பலமொன்றேயாகலாமென்று திருவுள்ளமிருக்கலாம் : அதுபோல் 
இங்கும் எல்லாப்பக்ஷங்களையும் உட்கொண்டு சலோகம் அமைக்கப்பட் 
து ரஸிக்கத்தக்கது . 

அங்க்ரிஜலஜத்வய - இதில் ஓர் அழகிய ரஸம் கவனிக்கத்தக்கது . 
அங்க்ரிஜலம் , கங்கை , விஷ்ணுபதீந்தீ ; கங்கா தீர்த்தத்தில் பிறந்து 
அதிலுள்ள தாமரை - அடிச்சோதிநீ நின்ற 

அலர்ந் 
ததுவோ என்ற அனுபவத்தில் , உபமானமாகும் 

நீர்த் 
, 

: 
ஜலா : 

ஆவருத்தியாலோ சப்த சக்தி தவநியாலோ 

ரஸிகராலோசிக்க 
வேணும் . 


லும் , 


தை 


ம் 


ை 





நித்யஸேவா - முடிசூடும் இணையடிகள் வாடாத தாமரையாத 
லால் நித்யமும் அலங்காரமே , நித்யமும் போக்யமே . " தரிவிக்ரம் 
த்வத் சரணாம்புஜத்வயம் மதீய மூர்த்தானம் அலங்கரிஷ்யதி என்ற 


N 


அனுபவ ரஸம், 

மலர் மகள் பிடிக்கும் மெல்லடி 
ஸாக்ஷி - என்றபடி பிடிக்கும் கைக்கு அளவற்ற ஸுகத்தைத் தருவது 

கன் 
வியாக்கியானம் : 

திரிவிக்ரமன் தாளிணைத்தாமரை என்பதை 
வ்யஞ்ஜிப்பிக்க அங்க்ரி ஜல ஜ என்றது. பத்மம் முதலிய பதங்களை 
ப்ரயோகித்தால் இந்த ரஸம் கடியாது . திருவடி பிடிக்கும் கைங்கர்ய 
மானாலும் 

யல்லக்ஷ்மீகர ஸௌக்ய 
லக்ஷ்மியின் கை அனுபவிக்கும் ஸுகத்திற்கு திருவடிஸா க்ஷி என்றதால், 
பிடிக்கும் - மலர்மகளுக்கு ஏற்படும் இன்பத்தின் மிகுதி காட்டப்பட்டது, 
போக்த்ருத்வம் லக்ஷ்மீகரத்திற்கு ; தத்போக ஸாக்ஷித்வம் திருவடிக்கு . 
இனியாள் படும் இன்பத்தைப்பார்க்கும் இன்பம் . ஸேவை துக்கமென்று 
நினைப்பரோவென்று சங்கித்து ஸேவ்யத்வாத் போக்யபாவாத் 
படி முதல் சதகத்தில் மாதவஸேவையைப் பேசி , அதுவே போக்யம் , 
இன்பம் என்று அடுத்த சதகத்தில் உட திருவாய்மொழி ப்ரதிபாதித் 
தது . ஒழிவில் காலமெல்லாம் 

மன்னி வழுவிலாவடிமை 
செய்யவேண்டுநாம் என்று நித்யஸேவை பாரித்தது - ஸ்ரீநிவாஸ்னிடம் , 
அதையே இங்கே மாதவன் என்றது . 


என்ற 


ப்ரேமாவிலாபய - ஸேவை துக்கம் தரும் , தோஷாவிலம் , து : க்கா . 
விலம் . என்பர் - - ஸ்ரீமாதவன் ஸேவை துக்காவிலமல்ல , ஆனால் ப்ரேமா 
விலம் என்பது ரஸம் . மதியெலா முள்கலங்கி மயங்குமால் மாலே 
யேறி மாலருளால் மன்னு குருகூர்ச்சடகோபன் நினைதொறும் நெஞ் 
சிடிந்துகும் , ஆச்சர்ய சக்தியுடைய மாயக்கவியும் மாறக்கவியுடன் 
சேர்ந்து , பாடாவிடின் - திருவாய்மொழி பாடுவதே கூடாமற்போம் . 
ப்ரேமார்த்ர விஹ்வல கிர என்ற ஆழ்வான் ச்லோகத்தை அனுஸரிக் 
" கிறார் ., 


‘பாரங்குச் - பிறருடைய இந்த்ரியகஜங்கள் , -- இந்த்ரியவாஜிகள் 
விஷயங்களில் மேயாமல் அதட்டி அடக்கும் அங்குசமுடையவர் ; திரு 
மால் விஷயத்தில் தன் மனதும் இந்த்ரியங்ளும் ஆழ்ந்து - தலை 
தெரியாமல் முழுகுவதை அடக்கவல்லரல்லர் . விஷயத்தில் 
ஸ்வாங்குசரல்ல ; சடகோபனாக , பிறருக்கு சடமான் இந்த்ரிய சத்ருக் 
களை ஜயிக்க அனுகூலிப்பவர் . யதார்த்தா சடஜித் ஸம்க்ஞா மச்சித்த 
விஜயாத்யயோ? என்று பாதுகா ஸஹஸ்ரம் . நம் காமாதி 

நம் காமாதி தோஷங் 
களைக் கோபித்து அங்குசத்தைக்கைக் கொண்டு அணுகாமல் அகற்றும் 
திறமை பராங்குசருக்கு உண்டு என்று இங்கே ஸுசிப்பதால் மாறன் 
திருவடிகளில் பக்த்ராய் அவரை 

உபாளிக்கும் யதிராஜருக்கும் அவர் 
திருவடிக்கும் ஆச்ரிதரின் தி தோஷங்களை அ ப ஹரிக்க 
வலிமை 

ஏற்படுமென்று ஸுசிக்கிறார் . மூன்றாம் 


காமா 


அடியால் 


8 


பதிராஜவிம்சதி 


சொல்லப்போகும் மஹிமைக்கு இது அடி , காவ்ய லிங்கமெனும் அணி 
மூன்றாமடி இதனால் ஸமர்த்திக்கப்பட்டதாகிறது . தம் யதாயதோ 
பாஸதே ததைவ பவதி என்று உபநிஷத்து காட்டிய தத்க்ரதுந்யாயம் , 
பக்தம் என்பதற்கு உபாஸிப்பவர். உபாஸகர் என்று பொருள் . 
அதனால் தத்க்ரது ந்யாய ஸுசனம் , 

பராங்குபாதபக்தம் - மாறனடி பணிந்துய்ந்த இராமானுசன் 
என்பதை அனுசரித்து பராங்குசன் திருவடிகளில் பக்தர் என்று ஓர் 
பொருள் . நித்யஸேவை , ப்ரேமாவிலாசய என்பதை இங்கும் மாறன் 
விஷயமான யதிராஜ பக்தியிலும் ஒருவாறு கொள்ளலாம் . மதுரகவி 
தோன்றக்காட்டும் தொல்வழியான நல்வழி . ஸ்ரீவசன 

பூஷணமும், 
ஸ்ரீமத் ரஹஸ்யத்ரயஸாரமும் இதை வற்புறுத்தும் . பராங்குச பாதர் 
என்று நம் தர்சநத்திற்கு கூடல் தரும் தீர்த்தகரருமான மாறனைச் 
சொல்லி , அவரிடம் பக்தரென்றும் பொருள் கொள்ளலாம் . ராமானுஜ 
தர்சனத்திற்கு ஆதி தீர்த்தகரர் பராங்குச பாதரென்று ரஸம் . அங்க்ரி 
பதத்தை வைத்தால் இந்த ரஸம் கிடைக்காது .. 

ஆத்மபதாச்ரிதானாம் காமாதிதோஷஹரம்- தம் திருவடி பணிந்த 
வரின் காமம் முதலிய தோஷங்களை ஹரிக்கும் ஹரர் - ஹரரென்ற சப் 
தத்தை மட்டும் கேட்டால் - காமன் ஓடுவான் . ரகாராதீநி நாமாநி 
இங்கே முழுநாமமுமுண்டு , விஜிதஹ்ருஷீகவாஜிபி : அதாந்தமநஸ்து 
ரகம் ய இஹ யதந்தி யந்து மதிலோலம் உபாயகித :, வ்யஸநசதாந் 
விதா : ஸமவஹாயகுரோ: சரணம் வணிஜ இவாஜ ஸந்த்யத்ருதகர்ண 
தரா ஜலதௌ , என்றது ச்ருதிகீதை . மதன கதனை : ந க்லிச்யந்தே 
யதீச்வரஸம்ச்ரயா : என்று ஸப்த தியிலும் இதே விஷயத்தைப்பேசுகை 
யில் ஈச்வர என்ற சப்தத்தால் இப்பொருள் த்வநிக்கிறது . அதையும் 
காட்டும்படி இங்கே ஹர : என்ற தத்தைப்படிப்பது ரஸம் . அந்த 
சப்தத்வநியே போதும் காமனை நடுங்கியோடச் செய்ய . 

யதிபதிம் ராமாநுஜம் - ய : புரள்தாத் யதீநாம் என்று ள் தாணு 
வான ஹரரை யதிகளுக்கு அக்ரகண்யரென்கிறார் காளிதாஸர் . 

யதிபதி 
அந்த ஹரரல்ல 

என்கிறார் . 
வ்பாவர்த்தகமான திருநாமத்தை முதலில் வைத்துப்பிறகு யதிபதி என் 
கிறார் - மூர்த்நா ப்ரணமாமி - ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் ப்ரணமாமி மூர்த்தா 
என்று ஸ்தோத்ரரத்னத் தொடக்கத்தில் --சடகோபன் தாளிணையை 
ஆளவந்தார் முடி சூடியதுபோல ஸ்ரீமாதவன் - தாளிணைத் தாமரைகளை 
முடிசூடிய மாறனடியிணையை முடிசூடிய ராமானுசன் தாளிணைகளை 
நான் முடி சூடுகிறேன் என்கிறார் அமுதனார் அந்தாதியின் முதற் 
பாசுரத்தின் வர்ணனத்தை இது அனுவரிக்கிறது . பிள்ளையந்தாதியின் 
முதற்பாசுரமும் இங்ஙனமே . 


யான 


ராமாநுஜனைன்னும் காவித்தாலும் என் 


வியாக்கியானம் 


9 . 


श्रीरङ्गराजचरणांबुजराजहंसं श्रीमत्पराङ्कशपदांबुजभृङ्गराजम् । 
श्रीभट्टनाथपरकालमुखाजमित्र श्रीवत्सचिह्वशरण यतिराजमीडे ॥२ ॥ 


தாமரைகளில் 


- 


2.- ஸ்ரீரங்கராஜசரணாம்புஜ ராஜஹம்ஸம் 

ஸ்ரீமத்பராங்குச பதாம்புஜ ப்ருங்கராஜம் 
ஸ்ரீபட்டநாத பரகால முகாப்ஜமித்ரம் 

ஸ்ரீவத்ஸசிஹ்நசரணம் யதிராஜமீடே . 
ஸ்ரீரங்கராஜ்ச ரணாம்புஜ ராஜஹம்ஸம் - ஸ்ரீரங்கராஜருடைய - திரு 
வடித் தாமரைகளில் விஹரிக்கும் ராஜஹம்ஸமாயும்; ஹம்ஸ ச்ரேஷ்ட 
ராயும் ; ஸ்ரீமத்பராங்குசபதாம்புஜ ப்ருங்கராஜம் - ஸ்ரீபராங்குசர் திருவடித் 

மதுபானம்செய்து ரீங்காரத்துடன்பாடி வட்டமிடும் 
ச்ரேஷ்டமான வண்டையொத்தவராயும் ; ஸ்ரீபட்ட சாதப்ரகாலமுகாப்ஜ 
மித்ரம் - ஸ்ரீபட்டர்பிரானாகிய பெரியாழ்வார் , பரகாலர் இவர்களுடைய 
முகங்களாகிய தாமரைகளுக்கு மலர்ச்சி தரும் சூர்யனாயும், மித்ரராயும் ; 
ஸ்ரீவத்ஸசிஹ்நசரணம் ஸ்ரீவத்ஸசிஹ்நரென்னும் கூரத்தாழ்வானுக்கு 
அடைக்கலமாயும் - உள்ள; யதிராஜம் - ஸ்ரீயதிராஜரை;, ஈடே 

-துதிக் 
கிறேன் . 

அவ்தாரிகை : - ஸ்ரீபாஞ்சராத்ரத்தையும் அதில் விள்தரிக்கப் 
பட்டுள்ள பஞ்சகால பராயணத்வம் அர்ச்சாதி திவ்யமங்கள் விக்ரஹங் 
களினர்ச்சனம் முதலிய ... தாந்த்ரிக , தர்மங்களையும் , வேதங்களோடு 
ஒன்றுபடுத்தி ஸ்ரீவைஷ்ணவ தர்சனத்தை " த்ராதம் ஸ்ம்யக் யதீந்ரை : 
என்றபடி எம்பெருமானார் காத்தது முதலிய உபகாரங்களைக் 
கீர்த்தனம் செய்துகொண்டல்லவோ எம்பெருமனார் -துதியைச் 
செய்ய வேண்டும் . ஸ்ரீமாதவன் என்றால் எந்த திவ்ய தேசத்தெம் 
பெருமானை நிச்சயமாகக் குறிக்கும் ? - செந்த ஆழ்வார் பாடிய அர்ச்சா 
மூர்த்தியைச் சொல்லும் ? என்று கேள்வி வரும் . பராங்குச பாதபக் 
தர் என்றதால் நாதோப்ஜ்ஞமான விசிஷ்டாத்வைத தர்சனமென்பதில் ; 
நாதனுக்கு நாதனும் ஆசிரியரும் நாதனை முனிநாதராக்கின்வருமான 
ஸேகைநாதனென்னும் சடகோபனுடைய ஸ்மரணம் கிடைத்தது . 
லக்ஷ்மீநாத ஸமாரம்பாம் என்ற்படி குருபரம்பரையுள்ள தர்சனத்தில் 
ப்ரதம் குருக்களான திவ்ய தம்பதிகளிள் ஸ்மரணம் ஸ்ரீமாதவாங்கரி - 
என்ற சப்தத்தில் கிடைத்தது . லக்ஷ்மீநாத ஸமாரம்பமாகும் 

இந்த 
யதிராஜ விம்சதி . வந்தே கமலா க்ருஹமேதி நம் என்று ஸ்ப்ததித் 


tel 


11 


10 


யதிராஜவிம்சதி 


துடக்கப் போல . ருஷேரபிப்ராயம் ருஷிரேவ வேத்துமர்ஹதி என்று 
ச்ருத ப்ரகாசிகைத் தொடக்கத்திலுள்ளதை நினைக்கவேணும் . மாதவ 
என்றதில் ஸ்ரீபாஞ்சராத்ர ப்ரதிபாத்யமும் , திவ்யப்ரபந்த ப்ரதிபாத்யமு 
மான கோயில் எம்பெருமான்கள் கூறப்பட்டதாக ஸ்பஷ்டமில்லை 
பாஞ்சராத்ரமும் அதன் ப்ரதிபாத்யமும் முக்யமாகத் தொடக்கத்தில் 
ஸ்மரிக்கப்படவேண்டும் . ப்ரவக்தா சந்தஸாம் வக்தா பஞ்சராத்ரஸ்ய 
யள்ள் வயம் என்று ஸப்ததி தொடங்குவதுபோல - பாஞ்சராத்ர ப்ரதி 
பாத்யமான எந்த திவ்யதேசத்தில் ஸுகாஸீனராக பகவந் நியமனத்தால் 
எம்பெருமானார் தம் சிஷ்ய பரிகரங்களோடு ஆப்ரயாணம் எழுந்தருளி 
யிருந்தார் ? எந்த திவ்ய தேசத்தில் சிரகாலம் ( ப்ருங்கமாக ) மதுகர் . 
மாக மா தூகரவ்ருத்தியால் திருவீதிகளில் பிக்ஷாடன் க்ஷணங்கள் ( உத்ஸ 
வங்கள் ) செய்தது ? யதிகள் ஞானம் ஸ்ரீவைஷ்ணவ தர்மமென்னும் 
இரண்டு பக்ஷங்களையுடைய பக்ஷியாயிருந்து விஷ்ணுபதமென்னும் ஆகா 
சத்தில் விஷணுலிங்கமெனும் யத்யாச்ரமிகளான - ஹம்ள்ங்களாய் விளை 
யாடி ரமிக்கவேண்டும் , 


ஸ்ரீரங்கராஜனே வேதாதியான ப்ரணவத்தினுள் விளங்கும் பரம் 
பொருள் - உபய வேதாந்த ஸர்வசாகா ப்ரத்யயமான பொருள் - யதிராஜ 
ரென்ற ஹம்ஸ பக்ஷியை ராமானுஜ திவாகரரென்பர் . இவரை ஸூர் 
யனாக வர்ணித்துத் தீரவேண்டுமே ; ஸுர்யனாயின் எந்தக் கமலங்களை 
மலரச்செய்து மகிழ்விப்பவர் இவர் ? இவருக்கு பல்லாயிரம் சிஷ்ய பரி 
| வாரங்களுண்டே ; குரு சிஷ்யர்களை சேர்த்து அநுஸந்திப்பது வ்யாஸ 
ஸம்ப்ரதாயம் . இவர் சிஷ்யர்களில் உத்தமர் யார் ? இப்படி உதிக்கும் 
கேள்விகளுக்கு இந்த ச்லோகத்தில் உத்தரமளிக்கிறார், பூர்வ 
மீமாம்ஸையின் இரண்டாவது அத்யாயம் சப்தாந்தரம் , அப்யாம் 
முதலியதால் கர்ம பேதத்தைச் சொல்லி , சாகாந்தராதிகரணம் என்ற 
ஸர்வ சாகாப்ரத்யயைக்யாதி கரணத்தோடு முடிந்தது . ஆசார்யதேவேர் 
பவ தேவமிவ ஆசார்ய முபாளீத தஸ்மாத் ஆத்மக்ஞம் ஹ்யர்ச்சயேத் 
பூதிகாம் : என்ற சிலவிடங்களில் பண்டை நான்மறையில் ஆசார்யோ 
பாஸனம் விதிக்கப்டுகிறது . மோக்ஷ ப்ராப்தி பகவதுபாஸநத்தால் 
ஏற்படுமென்றும் பலகால் நான்மறை கூறுகிறது . 32 பக்தி வித்யை 
களிலும் ஆசார்யோபாஸன வித்யையென்ற ஓர் தனி வித்யையில்லை ; 
அது ஸர்வவித்யா நுயாயி . ஆசார்யதேவன் , ஈச்வரதேவன் , இருவரை 
யும், உபாஸிக்க வேண்டும் . த்ராவிட , சாகைகளில் வற்புறுத்தப்பட் 
டிருக்கும் ஆசார்யர்க்கடிமை , அடியார்க்கடிமை , நெடுமாற்கடிமை 
முதலியவற்றையும் உபாயகோடியிலும் , பலகோடியிலும் சேர்த்து பக 
வதுபாஸனமுமிருக்க வேண்டுமென்று வம்சங்களையும் காட்டி , இங்கே 


வியாக்கியானம் 


11 


சாகா 


ஸாமசாகை 


சாகை , 


சாகாந்தராதிகரணத்தையும் ஸுசிக்கிறார் “ ஸர்வ வேதாந்த ப்ரத்யயம் 
என்று சாரீரகத்திலும் அதே ந்யாயமுளது . அது வித்யா பேதவிசாரம் 
செய்யும் பாதத்திலுளது . த்ரமிடோபநிஷத்தையும் ஸர்வசப்தத்தில் 
நாம் சேர்த்துக் கொள்ளலாம் . சடஜித் த்ருஷ்டஸர்வீய சாகா காதா 
என்று ரத்னாவளி பணித்ததில் மாறன் மறை ஸர்வாதிகாரமான ஸர்வ 
எனப்பட்டது . ஸர்வர்க்கும் பொதுவான 

ஸர்வ 
மற்றோர் ராமுமுண்டு . ஸர்வசாகாப்ரத்யயர் , ஸர்வவேதாந்த 
ப்ரத்யயர் எந்த மூர்த்தி ? பதின்மர் பாடும் பெரியபெருமாள் அம் 
மூர்த்தியாகலாம் . த்ராவிட வேதாந்தத்ரஷ்டாக்களெல்லோரும் பாடு 
வது ஸ்ரீரங்கராஜனுக்கு அஸாதாரணம் . ஸர்வ த்ராவிட வேதாந்த 
ப்ரதிபாத்யரும் , ஸர்வாதிகாரமான சடஜித்த்ருஷ்ட ஸர்வீய சாகாப்ரதி 
பாத்யருமான ஸ்ரீரங்கராஜனை முதலில் பேசுவதால் சாகாந்தராதிகரணம் 
ஸுசிக்கப்படுகிறது . வேதாதியான ப்ரணவத்தினுள் விளங்கும் பரம் 
பொருள் ஸ்ரீரங்கராராஜன் . ப்ரஹ்மண : ப்ரணவம் குர்யாத் ஆதௌ 
அந்தேச எந்த வேதபாகத்தைச் சொன்னாலும் முதலில் ப்ரணவத்தை 
உச்சரிக்கவேண்டும் . ப்ரணவத்திற்குள் ஸகல வேதங்களுமடங்கியவை . 
செழு மறையின் முதலெழுத்துச் சேரும் கோயில் ப்ரணவாகாரவிமா 
னத்திற்குள்ளுள்ள தேவன் ப்ரணவவாச்யமான தேவன் : ப்ரணவத்திற் 
குள் - ஸகல வேதங்களுமுள்ளன . ஆகையால் ஸர்லவேதவாச்யன் , 
ஸர்வவேத ப்ரத்யயன் . ப்ரணவத்தோடு தொடங்கி ப்ரணவத்தோடு 
முடிக்கவேணும் . ஸர்வ வேதங்களும் ப்ரணவமென்னும் வாத்யப் 
பெட்டிக்குள்ளிருந்து எடுத்து மறுபடியும் முடிக்கும்போது அதற்குள் 
வைக்கப்படுமென்பர் . ப்ரணவவாச்யமான பெரிய பெருமாள் ரங்கவிமா 
னப்பெட்டியிலுள்ளவர் . 

ஸ்ரீசங்கராஜ சரணம்புஜ ராஜஹம்ஸம் “ அத்ரைவ ஸ்ரீரங்கே 
ஸுகமாள்வ " என்று ஸ்ரீரங்கராஜன் நியமனம் . " வான் திகழும் சோலை 
மதிளரங்கர் வண்புகழ்மேல் , ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் , ஈன்ற 
முதல் தாய் சடகோபன் , மொய்ம்பால் வளர்த்த இதத்தாய் இராமா 
னுசன் ” என்று பிள்ளானருளியபடி தமிழ் மறையின் இரண்டு தாய் 
களான சடகோபனையும் இராமாநுஜனையும் முதல் ச்லோகத்தில் குறிக் 
கப்பட்டது . திருவாய் மொழி ஸ்ரீரங்கராஜன் புகழ்விஷயம் . பத்து சத 
கங்களிலுள்ள விஷயங்களும் அதே கிரமப்படி கங்குலும் 

பகலில் 
உள்ளன , உத்புல்ல பங்கஜதடாகமிவோபயாநி என்று ஸ்ரீரங்கராஜஸ் 
தவம் முதல் சதகத்தில் 127 ச்லோகங்களுக்கு நடுவில் 63 - வது ச்லோ 
கத்தில் பெரிய பெருமாளுடைய திருமேனி வர்ணனத் தொடக்கத்தில் 
ஏஷப்ரஹ்ம ப்ரவிஷ்டோஸ்மி க்ரீஷ்மே சீதமிவஹ்ரதம் என்றது போல் 


மீமாம்ஸை தீர்மானித்தது 

பாணினியின் மருது தேசத்தி 
யோகிக்கிறார்கள் . 
12 

யதிராஜவிம்சதி 
* மானஸ ஸரல் ஸு * போன்ற சீதளமான தாமரைத் தடாகமாக ஸ்ரீரங்க 
ராஜர் திவ்யமங்கள விக்ரஹத்தின் நிரூபணம் : திருவடிகளும் அத்தடா 
கத்தில் தாமரைகளாய் மிதப்பன - 

அத்தா மரைகளின் போக்யதையை 
ரளித்துக்கொண்டு திருமேனியாகிய மாநஸ ஸரஸ்ஸு போன்ற பங்கஜ 
தடாகத்தில் விஹரிக்கும் ராஜ ஹம்ஸமாவார் ஸ்ரீராமானுஜ பரமஹம்ஸர் 
ராஜஹம்ஸர் பரமஹம்ஸர் . ஹம்ஸா நாம் ராஜா என்பதும் பரமரான 
ஹம்ஸர் என்பதும் ஒன்றேயாகும் . அரங்கத்தம்மான் திருக்கமல பாதத் 
தில் அலையெறிகிற மதுப்ரவாஹத்திலே - சிறகடித்துக்கொண்டு வர்த் 
திக்கிற ஹம்ஸ் ச்ரேஷ்டமாயுள்ளவரை என்று ஸ்ரீபிள்ளைலோகம் 
ஜீயருடைய அதிஸுந்தரமான அநுபவ உரை. ரதிம் கத : ஸ்ரீரங்கத் 
தில் அரங்கனுக்கு ரதி . அரங்கன் தாமரையடிகளில் ராமாநுஜ ராஜ 
ஹம்ஸருக்கு ரதி . நபத்நாதி ரதிம் ஹம்ள : கதாசித் கர்த்த மாம்பளி 
என்பர் . ரமந்திஹம்ஸா : உசிகக்ஷயா : என்று சுகர் . ராஜா என்னும் 
சப்தம் க்ஷத்ரியரை வேதப்ரஸித்தியால் சொல்லுமென்றும் ஆர்யவரரான 
பாணினியின் வ்யாகரண ஸ்ம்ருதியும் அதே பொருளைக் காட்டுகிற 
தென்றும் , ராஜ்யமாளும் மற்ற வர்ணத்தாரைச் சொல்லாதென்றும் 
அதனால் ராஜஸயம் க்ஷத்திரியர்கள் எல்லோருக்குமே தானென்றும் 

ராஜஸுயேன யஜேத இரண்டாம் 
அத்யாம் மூன்றாம் பாதத்தில் அவேஷ்ட்யாதிகரணத்தில் இந்த 
முண்டு . . ஆர்யாவர்த்தம் என்னும் வட இந்தியாவில் ஆர்யர்கள் ராஜ 
சப்தத்தை ராஜ்யமாள்பவர் எவ்வர்ணத்தாராயினும் ராஜ்யமாளும் எல் 
லோர் விஷயத்திலும் ப்ரஸித்தமாக ப்ரயோகிக்கிறார்கள் . ஆனால் 
த்ரமிட - தேசத்தில் ஆர்யர்கள் ராஜபதத்தை க்ஷத்ரிய விஷயத்தில் 
லுள்ள ஆர்ய ப்ரஸித்தியை மூலமாகக் கொண்டிருக்கலாம் . அதை 
ய நுஸரித்து வேதத்திலும் , ராஜாவை அபிஷேகம் செய்யவேண்டும் 
என்றவிடத்தில் ராஜசப்தத்திற்கு க்ஷத்ரியரென்று பொருள் என்று 
குமாரிலபட்டர் -- வார்த்திகம் , இந்த இரண்டாம் ச்லோகத்தில் இரண்டா 
மத்யாய விஷயம் ஸ்வாமி திருவுள்ளத்திலோடுகிறது . திரும்பவும் திரும் 
பவும் ராஜபதாப்யாஸத்தைக் காண்கிறோம் . ரங்கராஜன் என்னுமிடத் 
தில் ராம க்ருஷ்ணாத்யவதார தசையைக்கொண்டு ஒருவாறு க்ஷத்திரியத் 
வத்தை நினைக்கலாம் - அரங்கமேய வந்தணன் என்கிற 
ப்ரஸித்திக்கேற்ப, உத்தரதேச ப்ரயோக ப்ரஸீத்தியைப்பற்றி - அரங்க 
மாளி என்னுமந்தணவரசனாகவும் கொள்ளலாம் . இப்பெருமாள் ரங்க 
த்வீபத்தில் இப்பொழுதிருந்தாலும் , இவர் ஆயோத்யகர் , - உத்தராஹர் , 
அத்தேசப்ரளித்தியைக்கொண்டு இவர் ப்ராஹ்மண ராஜரெனக் கொள்ள 


விசார 


அ ந.த ண 


வியாக்கியானம் 


13 


ற 


லாம் . ரங்கத்தை ரஞ்ஜிப்பிக்கும் ராஜாதிராஜன் , ராஜா ப்ரக்ருதி 
ரஞ்ஜனாத் வடதேச ப்ரஸித்தியைக்கொண்டு , ஆள்பவர் என்று 
பொருள் கிடைக்கும் . இந்த ச்லோகத்தில் நான்கு ராஜசப்தங்களுள் , 
பெருமாள் விஷயத்தில் இந்நாட்டு ப்ரஸித்தியைக் கொண்டு க்ஷத்திரியர் 
என்ற பொருளுளதால் அவதார தசையைக்கொண்டு க்ஷத்திரியத்வத்தை 
நிர்வஹிக்க வேணும் . இவர் வடதேசத்தவரானபடியால் , அத்தேச 
ப்ரஸித்திப்படி இவரை ஆளும் அந்தணரா ஜூரன்று சொல்லலாம் . 
இரண்டாவது மூன்றாவது ராஜசப்தங்கள் மநுஷ்யரல்லாத , கேவல . 
ப்ராணியைச்சொல்லுவதால் , அங்கே ஜாதியைச் சொல்லுகிறதென்கிற 
* ப்ரஸக்தியேயில்லை ; அவ்விரண்டிடத்திலும் ச்ரேஷ்ட 

என்கி 
பொருளே ; யதிராஜர் என்னுமிடத்திலும் ச்ரேஷ்டப்பொருளே ; க்ஷத்ரியப் 
பொருளில்லை . க்ஷத்ரியர் யதியாக அதிகாரமுமில்லை. " ரங்கேச பக்தஜ 
மாநஸ ராஜஹம்ஸ : என்ற ஸப்ததி பும் இங்கே ஸ்வாமி நெஞ்சிலுளது . 
ரங்கேசர் பக்தர்களுடைய ப்ரஸந்நமான மாநஸ ஸரஸ்ஸில் விஹரிக்கும் 
ராஜஹம்ஸம் இங்கே ஸ்ரீரங்கராஜஸ்தவ ச்லோகத்தையும் நெஞ்சிற் 
கொண்டு ஸ்ரீரங்கராஜனையே தாமரைத் தடாகமாகத் திருவுள்ளம்பற்றி 
திருவடிகள் அந்த தடாகத்திலுள்ள தாமரைககொள்கிறார் . ராஜன் 
திருவடித் தாமரைகளில் விஹரிப்பது ஹம்ஸராஜரென்றும் ஆதுரூப்யம் . 
*ரங்கராஜர் . ஆதியில் ஹம்ஸாவதாரம் செய்தவர் . ரங்கராஜரும் ஹம்ஸர் , 
யதிராஜரும் ஹம்ஸரென்றும் ஆநுரூப்யம் . வேறு எந்த ராஜனை இந்த 
ராஜஹம்ஸர் அடிபணியக்கூடும் ? ஹம்ஸங்களுக்கு ராஜா பரமஹம் - ஸர் ; 
பரமஹம்ஸர் வணங்க ஏற்பவர் , ரங்கராஜர் , வரதராஜர் , வேங்கடேச் 
" வரர் முதலிய ஆதிஹம்ஸரான ஸர்வேச்வரர்களே பல ராஜபதங்களை 
இங்கே அப்யாஸம் செய்வதால் , இரண்டாமத்யாயத்தில் அப்யாஸத்தைப் 
பற்றிய விசாரமும் , ராஜசப்த விசாரமும் ஸுசிக்கப்படுகிறது . 


" துரவகமாத்மதத்வநிகமாய தவாத்மதநோ : 
சரிதமஹாம்ருதாப்தி பரிவர்த்தபரிப்ரமணா: ! 
ந பரிலஷந்தி கேசிதபவர்க்கமபீச்வர தே 

சரணஸரோஜஹம்ஸதலஸங்கவிஸ்ருஷ்டக்ருஹா: | 
- என்கிற ச்ருதிகீதை ச்லாகமும் இங்கே நெஞ்சிலுள்ளது . 

எம்பெரு 
மான் சரண ஸரோஜ ஹம்ஸகுலபதி யதிராஜர். இந்த ச்ருதிகீதை 
பச்லோகத்தின் அநுபவத்தை , அரங்கமா நகருளான் விஷயமாக அநுப 
வித்த தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடிய " இச்சுவை தவிர யான் போய் 
இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா 

யதி -4 


- 


அங்கே மதுரமாகப்பாடும் வண்டு போல் தான இன்கவி பாடுவதாக அனு 
14 

யதிராஜவிம்சதி 
நகருளானே என்னும் பாசுரத்தையும் இங்கே நினைக்கவேணும் . "சிற் 
றெயிற்று முற்றல் - மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றின அற்றபத்தர் 
சுற்றிவாழு மந்தணீரரங்கமே " என்பதையும் நினைக்கிறார் . 

ஸ்ரீமத் பராங்குச பதாம்புஜ ப்ருங்கராஜம் - பெருமாள் திருவடி 
களோடு பாதுகையா ஸ்ரீசடகோபனுடைய திருவடிகளும் கூடவே 
நெஞ்சில் வஸித்து இன்பம் பயக்கின்றன ஸ்ரீயத் ததங்க்ரியுகளம் 
ப்ரணமாமி மூர்த்நா என்று ஆழ்வார் திருவடிகளைச் சென்னிமேற் 
கொள்ளவே யந்மூர்த்திமே என்று உடனே பெருமாள் திருவடிகளும் 
சிரள்வில் விளங்கின . இங்கே யதிராஜன் திருவடிகளைச் சென்னிமேற் 
கொண்டதும் பிறகு கூடவே . அவர் சென்னிமேலுள்ள நம்மாழ்வாரு 
ஏய திருவடிகளும் அவருக்கு அவயவமான ஸ்ரீ ஆண்டாள் , பட்டர் 
பிரான் , பரகாலர் முதலிய ஆழ்வார்கள் திருவடிகளும் யதிராஜருக்கு 
அவயவமான ஸ்ரீகூரநாதரும் - புத்தில் தராகிறார் - விஷ்ணோ; பதே மத்வ 
உத் : என்றது வேதம் . தவாம்ருத ஸ்யந்திநி பாதபங்கஜே நிவேசிதாத்மா 
கதமந்யதிச்சதி, ஸ்திதே அரவிந்தே மகரந்தநீர்ப்பரே மதுவ்ரதோ நேக்ஷர 
கம் ஹி வீக்ஷதே என்று பெருமாள் திருவடியில் பெருகும் தேனைச் 
சுவைத்து அதில் நீங்காதவின்பழுறும் மதுகரமாகத் தம்மை ஆளவந்தார் 
நிரூபித்தார் . யதிராஜரை ஆழ்வார் திருவடிகளில் அதுபோல் ரஸிக்கும் 
ப்ருங்கராஜரென்கிறார் . அணி குருகை நகர் முருகர் நாவுக்கு இசைந்தன" 
கிளி கோதியபழம் ; சுகமுகாத் அம்ருதத்ரவ ஸம்யுதம் 
நாக்குச் சுவைத்த திருவடித் தாமரைகள் யதிராஜர் ப்ருங்கராஜர் ; மது 
கரவ்ருத்தி பரமஹம்ஸர் வ்ருத்தி . என்னாவிலின் கவி யானொருவர்க்கும் 
கொடுக்கிலேன் தென்னாதெனாவென்று வண்டுமுரல் - திருவேங்கடத் 
தென் னானை என்னப்பன் - எம்பெருமான் உளனாகவே என்றபடி 
ஸ்ரீநிவாஸன் திருவடித் தாமரைகளில் - செந்தேனையருந்தி மத்தமாகி 


ஆழ்வார் 


ஸந்தித்தார் . ஸ் திதோ அரவிந்தே என்கிற அனுபவம் அதையனு 
ஸரித்தது . பராங்குச ப்ரமரத்தின் ஷட் சரணங்களாகிய தாமரைகளில் 
தேன் அருந்தி ஆடிப்பாடும் ஷட்சரணர் ப்ருங்கத்தின் திருவடியில் ஓர் 
தலைமையான ஆண்வண்டு பராங்குசநாயகி , ராணிவண்டு , அதைப்பணி 
யும் மற்ற வண்டுகளின் தலைவர் யதிராஜர் . 


ஸ்ரீபட்டநாதபரகாலமுகாப்ஜமித்ரம் - ஸ்ரீரங்கராஜன் சுடரொடி 
தொழுதெழுபவர் சடகோபர் . அவரடிபணிந்துய்ந்தவர் , ராமாநுசர் . 
சட்கோபருக்கு அவயவமான மற்ற ஆழ்வார்களின் திருவடித்தாமரைகளை 
எம்பெருமானார் தொழுதெழுவராயினும் தாமரை ஸமூஹங்களை வர்ணிக் 


அரங்கன் 


வ 


ஆண்டாளை 
ஸ்தவத்தில் 

வர்ண ன 
வியாக்கியானம் 

15 
கும் இவ்விடத்தில் அவர்கள் முகங்களாகிய தாமரைகளைப் 

பேசுவது 
ரஸம் . அந்தத் தாமரைகளை மலரச்செய்யும் ஸுர்யன் ராமாநுஜ திவா 
கரர் . அந்த ஸுர்யன் விஷயமான அந்தாதியும், காயத்ரியாயிற்று . 
பட்டநாத ஸ்ரீ என்னும் தனியன் பதத்தில் ஆண்டாள் , பட்டர்பிரான் 
என்றும் பொருள் பணிப்பர். 
மறக்கலாகாது . * ஸ்ரீபட்டநாத என்று இங்கே மாற்றிவைத்திருப்பதில் 
ஆழ்வார்களின் ப்ரபந்த ப்ரஸ்தாவத்தில் ஸ்ரீ என்று ஸ்ரீயின் அம்சமான 
ஆண்டாளை முதலில் . கொள்ளலாம் . 

ஸ்ரீவத்ஸசிந்ஹசரணம் - ஸ்ரீரங்கராஜன் ப்ரள் தாவத்திலும் , ஆழ் 
வார்கள் ப்ரல் தாவத்திலும் ஸ்ரீரங்கேச புரோஹிதரான 

ஆழ்வானை 
மறக்கலாகாது . யதிராஜன் ப்ரள் தாவத்திலும் அவரை மறக்கமுடியாது . 
ஸுந்தரபாஹுவை வில் தாரமாகத்துதித்து விட்டு ஸ்ரீரங்கதா மநி யதா 
புரமேகதோஹம் ராமாநுஜார்ய வசக : பரிவர்த்தினீய என் அரங்கத் 
தில் ராமானுஜன் திருவடிவாரத்தில் வாஸத்தையருள் வேண்டுமென்று 
ப்ரார்த்தித்தார் . மேல் மூன்று ச்லோகங்களிலும் அதையே ப்ரார்த்தித் 
தார் . அதிமானுஷன் தவத்திலும் - ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ முந்தயாமி 
என்றும் , ச்ரேய : கிரந்து கிரணா: சரணாரவிந்த நிஷ்யந்தமான மகரந்த 
ரஸௌ கதேச்யா:, தஜ்ஜா: ச்ருதேர்மது நஉத்ஸஇதி ப்ரதீதா மாங்கல்ய 
ரங்கநிலயஸ்ய பரல்ய தாம்க : என்றும் ஸ்ரீரங்கிணச் சரணயோர்யுக 
மாச்ரயாம : என்றும் ஸ்ரீரங்கராஜன் சரணங்களைத் துதித்த மூன்று 
ச்லோலாகங்களும் இங்கே ஸ்வாமி நெஞ்சிலுள்ளன . ஸ்ரீவைகுண்ட 


தத்ஸம்ச்ரயேம வகுளாபரணாங்க்ரியுக்மம் என்ற இரண்டாவது ச்லோக 
மும் , தேவ த்வதீய சரணப்ரணய ப்ரவீண ராமாநுஜார்யவிஷயீக்ருத 
மப்யஹோ மாம் பூய : ப்ரதாபயதி வைஷயிகோபி மோஹோ மதகர்மண 
கதரதத்ர ஸமாந ஸாரம் என்ற 90 - ம் ச்லோகமும் இந்த விம்சதியின் 
1 , 2 ச்லோகங்களால் நினைக்கப்படுகின்றது . 

யதிராஜம் ஈடே இங்கு ராஜசப்தத்திற்கு க்ஷத்ரிய வர்ணப் 
பொருள் பாதிதமாகும் , ஸந்யாஸ ஆச்ரமம் க்ஷத்ரியர்களுக்கு இல்லை . 
ஸுர்யராக வர்ணித்த யதிராஜரை சந்த்ரனாகவும் வர்ணிப்பதழகு . 
ஸகலகுமதி மாயா சர்வரீபாலஸூர்ய: நிகமஜல்தி வேலா பூர்ணசந்த்ரோ 
யதீந்த்ர : என்று - ஸப்ததி . இங்கே ராஜ சப்தத்திற்கு சந்திரன் 
பொருள் கொண்டு யதி சந்த்ரர் என்று சந்த்ரத்வ 
திருவுள்ளம் . 


16 


யதிராஜவிம்சதி 


वाचा यतीन्द्र ! मनसा वपुषा च युष्मत्पादारविन्दयुगलं भजतां गुरूणाम् । 
कूराधिनाथकुरुकेशमुखाद्यपुंसां पादानुचिन्तनपरस्सततं भवेयम् ॥३ ॥ 


3. வாசா யதீந்த்ர மனஸா வபுஷா ச யுஷ்மத் 

பாதாரவிந்தயுகளம் பஜதாம் குரூணாம் 
கூராதிநாதகுருகேசமுகாத்ய பும்ஸாம் 

பாதானுசிந்தன பரஸ் ஸததம் பவேடம் 


பதவுரை: - யதீந்த்ர - யதித் தலைநா தனே , வாசா - வாக்கினாலும் , 
மநஸா - மனத்தாலும் , வபுஷா ச - காயத்தாலும் , யுஷ்மத் பாதார 
விந்தயுகளம் - உம் திருவடித்தாமரைகளை , பஜதாம் - இடைவிடா 
மல் உபாஸிக்கும் , குரூணாம் - ஆசார்யர்களான , கூராதிநாதகுரு 
கோ முகாத்ய பும்ஸாம் - கூரத்தாழ்வான் , திருக்குருகைப்பிரான் 
பிள்ளான் முதலிய ஆதி புருஷர்களின் , பாதானுசிந்தனபர : 
திருவடிகளை அனுஸ்யூகமாக ஸ்மரிப்பதிலேயே நோக்கோடு , ஸததம் 
ப்வேயம் - ஸர்வகாலமும் இருப்பேனாக , 


+ 


அவ : - முதல் ச்லோகத்தில் ஸ்ரீமாதவர்கள் திருவடிகள் சடகோபன் 
திருவடிகள் , எம்பெருமானார் திருவடிகளில் ப்ரள் துதம் . இரண்டாம் 
ச்லோகத்தில் கோதை , பட்டர்பிரான் , பரகாலர் முதலிய ஆழ்வார்களின் 
திருவடிகளும் கூரநாதனுடைய சென்னியும் சேர்ந்தன . இங்கே கூர 
நாதர் , பிள்ளான் முதலிய சிறுமா மனிசரான ஆசார்யர்கள் திருவடிகளின் 
நிரந்தர பஜனம் ப்ரார்த்திக்கப்படுகிறது . எம்பெருமானார் திருவடிகளைப் 
பணிந்த ஆசாரியர்களின் திருவடிகளை பஜிப்பது , எம்பெருமானார் தியான 
பரமான விம்சதி என்னும் பாவனையில் ஏகரஸமாய்ச் சேருகிறது. 
மீமாம்ஸையின் மூன்றாவது அத்தியாயத்தில் சேஷசேஷி பாவம் விசாரிக் 
கப்படுகிறது . சேஷசேஷிபாவம்தானே நம் ஸித்தாந்தம் , ததீயசேஷத்வம் 
தச்சேஷத்வத்திற்கு அங்கம் : சேஷிபரம்பரை தாழத்தாழ , கீழ்ப்பர்வத்தில் 
சேஷத்வம் ஸ்வரூபத்திற்கு மிகவேற்கும் . ச்ருதி , லிங்கம் , வாக்யம்ம்.முதலிய 
ப்ரமாணங்கள் கர்மமீமாம்ஸையில் சேஷசேஷி பாவநிர்ணாயகம் . வாசா . 
என்பது நிரபேக்ஷ கண்டாரவமான சப்தம் என்னும் ச்ருதி ப்ரமாணத் 
தையும் ஸுசிக்கும் . ச்ருதியினால் சேஷத்வம் வாக்கினால் (வாக்கியத்தால் ) 
சேஷத்வம் . லிங்கப்ரமாணத்திற்கு ஐந்தர்யா கார்ஹபத்யம் உபதிஷ்டதே 
என்னும் ப்ராம்மண வாக்கியத்தையும் , நேந்த்ரஸச்ச ஸதாசஷே என்கிற 
இந்த்ரமந்த்ரத்தையும் உதாஹரிப்பர் . 


ஈனித் 


* களண . 


கள் யா 


மந்த்ரத்திலுள்ள இந்த ப்தத்திற்கு 
யதிர:/ ஜர் திருவடி " . பிள்ளான் , முதலிய ப்ரதான . குருக் 
அமாநித்வம் 
முண்டகோபநிஷத்தில் தஸ்மாத் ஆத் 
வைத்ததற்க.மநஸா வாசா என்பர் . இங்கே வாசா என்று முதலில் 
வியாக்கியானம் 

வசநாத்து . அயதார்த்தம் ஐந்த்ரீ ஸ்யாத் என்ற இரண்டாம் பாதம் 
இரண்டாம் 

படாமதிகரணத்தில் வசநம் என்னும் ச்ருதியால் இந்த்ரனைத் துதிப் 
பதுபோலுள்ள மந்த்ரத்தைச் சொல்லி கார்ஹபந்தம் 

* மென்னும் அக்நியை 
உபள் தாநம்பண்ணவேண்டும் , 
அமுக்யமாக அக்நிபரமாகப் பொருள் கொள்ள வேண்டுமென்று 
தார்கள் . 

அக்நௌ வசநஸாமர்த்யாத் விநியோக: ப்ரதீயதே , நாத்யந்த 
மாமர்த்த த்வம் கௌண ஸாபர்த்ய ஸம்பவாத் என்று அங்கே வார்த் 
திகம். இந்த ச்லோகத்தில் " யதீந்த்ர என்று. இந்த்ரசப்தத்தை 
மாக ( அமுக்யமாக )ப்ரயோகிப்பதாலும் ச்ருதிலிங்க பலாபல 

எ த்தை 
ரஸமாக ஸுசிக்கிறார் . அங்கங்கள் , கரணங்கள் , ஸாதனங்கள் , இங்கே 
மூன்று கரணங்களா 
பகளாலும் 

ஜோடியை நிரந்தரம் முடிசூடி உபா 
ஸித்தார்கள் என்கிறார் . அங்காத்யாயமான - "ஒன் அத்யாயத்தை 
அநுஸரிக்கும் மூன்றாம் ச்லோகத்தில் மூன் கரணங்களாலும் ஏகரீதி 
யாக , ஸரூபமாக , பரம ஆர்ஜவத்தோ ) சர்யோபாஸநம் செய்தார் 
கள் என்கிறார். உபாஸநத்திற்குக் கர் ரயங்களும் அவற்றின் ஸாரூப் 
யமும் அங்கமாகும் . எம்பெருமான் திருவடிகளை உபாஸித்த ஆசார்யர் 
களின் திருவடிகளை உபாஸிப்பது எம்பெருமான் திருவடிகளை உபாஸிப்பு 
தற்கு அங்கம் . அங்கங்கள் ப்ரதானத்திற்கு அனுக்ராஹகமென்பர் 
மீமாம்ஸகர், இந்த க்ரமத்தில் , எம்பெருமானாரடி பணிந்துய்ந்த ஆசிரியர் 
பாதஸேவை எம்பெருமானின் பாதஸேவைக்கு- அனுக்ராஹகமாகும் . 

என்று தொடங்கிப்படித்த 20 ஸாதநங்களில் ஆசார்யோ 
பாஸநம் ஒன்று . 
அர்ச்சயேத் என்று ப்ரஹ்ம நிஷ்டரைப் பூஜிப்பதை விதித்து உடனே 
அடுத்த மந்த்ரத்தில் ஸ வேத ஏதத் பரமம் ப்ரஹ்ம தாம எ 

என்று அப் 
படிப்பூஜிப்பவன் பரப்ரஹ்மத்தை அறிவான் என்று கூறப்பட்டது . 

வாசா - வாக்கினாலும் , மகாவாக்காயங்கள் மநஸா வாசா ஹஸ்தாப் 
யாம் காயோ 

மூன்று காரணங்கள் . 1. ச்ருதிலிங்க வாக்யாதி ப்ரமாணங் 
களில் சப்தம் ச்ருதி என்பதை முதலிலேயே காட்ட , வாசா என் று 
தொடங்குகிறார் . வாசா , என்பது வாக்கியத்தையும் சொ மானதால் 
மூன்றாவது ப்ரமாணமான வாக்யமும் ஸூசிதமாகும் . 2. குரும் ப்ர 
காசயேத்தீமான் என்று பிதா, குரு முதலியவர்களைப் புகழவேண்டும் . 
மனதில் வைத்திருந்தால் 6 

உலகமறிய உரக்கத் திக்க, 
வேண்டும் . ஆகையால் இதுவிஷயத்தில் வாக்கு பிரதானம் . 3. இப்போது 


ஜ்ஞம் 


தா.து 


. 


பண்ணுகிறார் 
18 | 

யதிராஜவிம்சதி 
ப்ரக்ருதத்தில் அபேக்ஷிப்பது துதி தலைச்ட்டவேண்டும் என்பது . எம் 
பெருமானாரை உபாளித்த ஆழ்வான் போல் வார் துதிவாக்குகளை முதலில் 
நினைக்கவேண்டும் ; பேசவேண்டும் . ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரி 
பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் , பாணி த்வந்த்வ ஸமர்ச்சய என்ற முகுந்த 
மாலையின் க்ரமத்தையும் நினைக்கிறார் . 
- யதீர்த் - இங்கே தான் முதன் முதலில் நேரில் ஆஹ்வானம் 

" இந்த்ர ஆயாஹி வீதயே ஹவிஷ்க்ருத் ஏஹி என்பது 
போல் கூப்பிடுகிறார் . தேவரீர் திருவடிகளின் உபா 

உபாஸகர் திருவடிகளில் 
நிறைந்த பக்தியை அருளவேண்டுமென்று இங்கே யதீந்த்ரரை ப்ரார்த் 
திக்கிறார் . இந்திரன் முதலிய தேவர்களிடம் இப்படி ப்ரார்த்தித்தால் 
கோபமே வரும் ; அடியார்க்கென்னை யாட்படுத்த விமலன் என்று 

னிக்கப்பட்ட ப்ரஹ்மத்தைப்போல மம ஸாதர்ம்யமாகதா : என்றபடி 
பரஹ்ம ஸாதர்ம்யமுள்ள எம்பெருமானாருக்கும் அதே சீலம் , இங்கே 
யதீந்த்ர என்று கூப்பிட்டுத் தொடங்கியது போல் முடிவிலும் ( சலோ 19 ) 
யதீந்த்ர என்று கூப்பிட்டு முடிக்கிறார் . பதித்தலைநாதன் யதீநாம் இந்த்ரன் . 


மகலா -ஓர் சோணம் முருக தாம் என்பபோகுடமாக 


ஒரே 


வாக்யமாக 


மனதில் க்ரோடீகரிக்கவேண்டும் . இதில் ப்ரகரணம் என்று 
மூன்றாம் ப்ரமாணத்தை ஸுசிக்கிறார் ; அந்தரிந்த்ரியம் . 


வபுஷா ச- அணங்கென ஆடுமெனங்கம் என்றதுபோலே . எம் 
பெருமானார் விஷயத்தில் அங்கங்களெல்லாம் பரவசமாகப் ப ஜித்துக் 
கூத்தாடும் . 


யுஷ்மத் பாதாரவிந்தயுகளம் பஜதாம் - நிரந்தரமாக அவிச்சிந்தமாக 
பஜிக்கும் பே - திருவடிகளை பஜிப்பவர் திருவடிகளை நான் பஜிக்க் 
அனுக்ரஹிக்க வேண்டும் . 


குருணாம்- உம்முடைய திருவடிகளை பஜித்து உம் சிஷ்யர்கள் 
* ஜகத் குருக்களானார்கள் . உம்மை பஜிப்பவர்க்கும் உம் ஸாம்யத்தை நீர் 
அருளினீர். பத்மஸாம்யாவஹத்வாத் பத்யு: ஸம்யமி நாம் ப்ரணம்ய 
சரணௌ தத்பாதகோடீயோ ஸம்பந்தேன ஸமித்யமான விபவாந் 
தந்யாம்ஸ்த்தாந்யான் குரூந் முதலியவற்றை நினைக்க வேண்டும் . 


கூரா திநாதகுருகேசமுகாத்ய பும்ஸாம் கூரப்பிரான் ( கூரேசர்) , 
குருகைப்பிரான் ( குருகேசர் ) முதலிய பகவத்குணக்கடலிலாழ்ந்து முழு 
கும் குருகை நகர் முனிவர் போன்றவர்கள் கூரேச குருகேசர்கள் . 


தவ வதி , 17 - ல் காலத்ரயேபி 18 - ல் அந்வஹம் விவர்த்தய ஸ்ரீமந் யதீந்த்ர 
வியாக்கியானம் 

19 
ப்ரேமார்த்ரவிஹ்வலகிர ; புருஷா: புராணா: என்பதைக் கணிசித்து 
ஆத்யபுமான்களென்றது . ஆத்ய புமான்கள் புராண புருஷர்கள். 
தாசரதி ( முதலியாண்டான் ) முதலிய பெரியோரும் ஆதிசப்தக்ராஹ்யர் 

பாதாநுசிந்தனபர் : - பக்தி என்பது த்ருவானுஸ்ம்ருதி ; அனுஸ்ம் 
ருதி என்பது உபாஸனம் என்று ச்ருதப்ரகாசிகை, தொடர்ந்து ப்ரீதி 
நினைப்பு . * அனு என்பதற்கு பின் தொடர்ச்சியாக என்றும் பொரு 
ளுண்டு . உம் திருவடித்வந்த்வத்தை முடியில் வஹிப்பவர்கள் திருவடி 
களில் பக்தி , உம் திருவடியை மேலும் அதை ஒட்டி . 

ஸததம்- இத்துதியில் நெடுகிலும் ‘ ஒழிவில் காலமெல்லாம் , 
எல்லையற்றதாக முடிவிலாவல் புடன் அடிமைத்தன்மை கோரப்படுகிறது . 
*நித்யளே என்று - முதல் சலோகம் , 5- ல் நித்யம் அநுபூய 6 - ல் 
அந்வஹம் , ? -ல் அநிசம் , 8- ல் நித்யம் , 9 - ல் ஸததம் , 10-ல் 
புந : புக : 11 - ல் ஸததம் 12 - ல் ரதி : அவிரதா மமாஸ்து -16- ல் வச்ய : 
ஸதா 

திவ்யபதாப்ஜ ஸேவாம் என்று 19 - ல் ஓதுகிறபடி யதீந்த்ரபதாப்ஜ 
ஸேவையே இங்கே கோறும் பலன் . ஆழ்வான் பிள்ளான் திருவடிகளின் 
நிரதிசயமான ப்ரீதி வந்தால் தானே அவர்கள் தைவமான யதிராஜன் 
திருவடிகளின் பக்தி கூடவே வரும் . 


பவேயம்- இங்கே எல்லாம் அஸ்து பவது பவேயம் என்றே 
ஓடுகிறது . இதுவே ஸத்தாஹேது , இல்லையேல் அஸந்நேவ பவதி . 
नित्यं यतीन्द्र तव दिव्यवपुस्स्मृतौ मे 

सक्तं मो भवतु वाग्गुणकीर्तनेऽसौ। 
कृत्यं च दास्यकरण तु करद्वयस्य 

वृत्त्यन्तरेऽस्तु विमुख करणत्रयं च ॥४ ॥ 
4. நித்யம் யதீந்த்ர தவ திவ்யலடஸ்ஸ்ம்ருதௌ மே 

ஸக்தம் மநோ பவது வாக்குணகீர்த்தநேஸௌ 
க்ருத்யம் ச தாஸ்யகரணேது கரத்வயஸ்ய 

வ்ருத்த்யந்தரேஸ்து விமுகம் கரணத்ரயம் ச 


பதவுரை: - யதீந்த்ர - பதித்தலைநாதனே , நித்யம்- ஒழிவில் 
காலமெல்லாம் , தவ திவ்யபு : ஸ்ம்ருதௌ - உம் திருமேனியின் 


20 


யதிராஜவிம்சதி 


குண . 


- 


நினைவில் , மே மரு : -என் மனம் , ஸக்தம் பவது - ஆசைகொண் 
டிருக்கவேண்டும் , அஸௌ வாக் - இந்த என்வாக்கு , 
கீர்த்தநே- (உம் ) குண கீர்த்துத்து , ஸததம் ( ஸக்தா பவது ) 
ஆஸக்தமாயிருக்க 

வேண்டும் , கரத்வயஸ்ய இருகைகளின் , 
க்ருத்யம் ச - செய்கையும் , தாஸ்யகரணேது. 

-ஊழியம் செய் 
வதிலேயே (சேஷவ்ருத்தியிலே ) ஸக்தம் பவது- இன்புறவேண்டும் ; 
கரணத்ரயம் ச - முக்கரணங்களும் , வ்ருத்த்யர் கரே - மற்ற வியா 
பாரங்களில் , விமுகம் - கண்ணெடுத்துப்பாடி-- - , அஸ்து - இருக்க 
வேண்டும் . 


1 


அவ: -ஆழ்வான் பிள்ளான் முதலிய புராண புருஷர்களுடைய 
கரணத்ரயங்களும் எம்பெருமாளும் திருவடிதாபந்த்திலீடு பட்டிருந்தன , 
அவர்கள் திருவடிகளில் 

நிரந்தரபக்தியை 

அருளவேண் 
மென்றார் . 

வேதாந்தங்களில் ரதுந்யாயமுண்டு. ப்ரஹ்மச்ர துவாக 
யாவதாயுஷம் ப்ரஹ்மத்ல . த்யானிக்கவேண்டும் . ப்ரஹ்மவித் ஆப் 
நோதி பரம் த.மேவம் வித்வாந் அம்ருத இஹ பவதி நாந்ய : பந்தா : அய 
நாய வித்யதே திருநாரணன்தாள் சிந்தித்து உஉய்ய வேண்டும் . முன் 
ச்லோகத்தில் என்னென்னமோ ப்ரார்த்திக்கிறீரே ; நீர் ப்ரார்த்திப்பது 
பரஹ்மக்ரது என்னும் ப்ரஹ்மோபாஸந ஸித்திக்காகவோ அல்லது 
நீராக உத்தேசிக்கும் வேறுபுருஷார்த்தத்திற்காகவோ , என்று கேள்வி 
வரக்கூறுகிறார்- மீமாம்ஸை நான்காவது அத்யாயத்தில் சிலரியைகள் 
க்ரவர்த்தமா (யாகள் வரூபத்தின் ளித்திக்காகவா ) ? அல்லது கோறும் 
அதிகபலன் கிடைப்பதற்காகவா ? என்றுவிசாரம் . ப்ரஹ்மப்ராப்தி பரம 
புருஷார்த்தம் , பரம ப்ரயோஜநமென்பது உண்மையே . அது ப்ரஹ்ம 
க்ரதுவினால் வித்திப்பதே . ப்ரஹ்மத்யானம் ப்ரஹ்மக்ரதுதத்க்ரத்வர்த் 
தம் , அவரடியார்கள் ஸேவை புருஷார்த்தகாஷ்டை 

இங்கே 
4 வது அத்யாயத்தின் விஷயத்தை ஒருவாறு ஸுசிப்பதில் திருவுள்ளம் . 


என்று 


த்ரிகரணங்களாலும் உம்மையே ஆழ்வான் முதலிய பெரியோர்கள் 
உபாஸித்தார்கள் . என் கரணத்ரயங்களும் உம் திருவடிகளில் லயிக்கும் 
படி அனுக்ரஹிக்க வேண்டுமென்று இங்கே திக்கிறார் . அந்வய 
மூலமாயும் வ்யதிரேகமூலமாயும் ப்ரார்த்திக்கிறார் . 

உமது 

திருவடிகள் 
விஷயத்தில் இன்புற்று ஸக்தமாயிருக்கவேண்டும் என்பது அந்வயம். 
மற்றெதையும் கண்ணெடுத்துப் பார்க்கக்கூடாது என்பது வ்யதிரேகம் . 
மூன்று பாதங்களில் அந்வயத் தேயும் நான்காம் பாதத்தில் வ்யதிரேகத் 
தையும் கூறுகிறார் . 


வியாக்கியானம் 


21 


நித்யம்- நித்யமாக ஆசார்யோபாஸநத்தை விரும்புவோம் . இது 
கோறும் 

புருஷார்த்தகாஷ்டையைத் தரும் காம்யகர்மமாயிருக்க வேண்டு 
மென்று வைசித்ர்யாஸம் ரஸிக்கத்தக்கது . காம்யம் நித்யமாகிறது என்று 
விரோதாபர்யாயாலங்காரமும் த்வனிக்கிறது . 


யதீந்த்ர- யதித்தலை நாத ! யோ நித்யம் அச்பு தபதாம்புஜயுக்மருக்ம 
வ்யாமோ ஹத : 

என்று ஆழ்வான் பாடியபடி நீர் நித்யம் அச்யுதன் 
திருவடிகளில் ஸக்தர் . உம்முடைய திருமேனியின் ஸ்மரணத்தில் எ 

எமக்கு 
நித்ய வ்யாமோஹம் வேண்டும் ; எத்தனை ஆசிரியர்கள் பின் வந்தாலும் 
நீரே குருபரம்பரையின் நடுநாயகம் . நித்யகாலமும் , கால தத்வமுள்ள 
தனையும் நீரே யதித்தலை நாதர் என்று நித்யம் யதீந்த்ர என்று சேர்த்துப் 
பொருள் கொள்ள வேண்டும் . 


| 


தவ திவ்யலபு: ஸ்ம்ருதௌ - அப்ரதீகாலம்பனருக்கு அர்ச்சிராதிகதி 
யுண்டென்பர் . உம் திவ்ய சரணாலம்பனராயிருக்க அதுவும் லபிக்கும் . 
இங்கு யோகத்தை ( நிரந்தரபாவதையை ) ப்ரார்த்திப்பதால் மனஸ்ஸு 
வாக்குக்கு முன் வந்துவிட்டது . 


ஸக்தம் மநோ பவது மனஸ்ஸுக்கு வ்யாமோஹம் நீங்காமலிருக்க 
வேண்டும் . 


வாக் அஸௌ - இந்த என் வாக்கு ; என் பொல்லா வாக்கு ; 
தோஷகீர்த்தநத்தையே செய்து கொண்டு பாபத்தில் ஸக்தமான எ ன் வாக்கு 
என்று ஓர்கருத்து ; இப்போது உம் குணகீர்த்தகத்தில் ஸக்தமாகத்துதி 
பாடிக் கொண்டிருக்கும் இந்த என் வாக்கு . 


குணகீர்த்தநே- தவ - என்பதை இங்கேயும் அந்வயித்துக் கொள்ள 
வேணும் . 

முதலடியிலுள்ள திவ்ய தத்தின் ல் மரணத்தைக்கொண்டு 
இங்கும் உம்முடைய திவ்யகுணங்களைக் கீர்த்தகம் செய்வதில் என்று 
பொருள் கொள்ளலாம் . தைவீ ஸம்பத்து என்று கீதையில் வர்ணித்த 
குணங்கள் திவ்யகுணங்கள் , தீர்த்தநம் என்கிறபதத்தால் பகவத்குண 
கீர்த்தநப் போல் பரமசுத்தியையும் அநுபவத்தையும் தருவதென்று 
பகவத் துல்யமான கௌரவத்தை ஸுசிக்கிறார் . அஸௌ வாக் என்று 


-- 


22 


யதிராஜவிம்சதி 


என்று 


சொல்லுவது இந்த என் நாக்கு என்று அபிநயத்தோடுகூடக் காட்டுவதை 
யும் குறிக்கும். ஸுதரிடம் ஸ்ரீபாகவதம் ச்ரவணம் செய்த சௌனக 
மஹர்ஷி 2 - வது ஸ்கந்தம் 3 - வது அத்யாயத்தில் “ ஜிஹ்வாஸதீ தார் 
துரிகேவ ஸுத ந . சோபகாயத்யுருகாயகாதா : " என்று அவரிடம் கூறினார். 
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி 

கோதை பாடியது . 
“ விசக்ரமாணஸ் த்ரேதோருகாய : என்று வேதம் டிண்டிமம்போல் 
உத்கோஷித்ததை ஸுசித்தது . உருகாயன் என்பது அனேகம்பேர் 
களால் உச்சள் வரத்தில் ஆரவாரத்தோடு பாடப்படுபவனைச் சொல்லும் . 
உலகமுழுவதும் தம் திருவடி முத்திரைபதியும்படி திருவடியை ஒத்தித் 
தந்தவர் த்ரிவிக்ரமர் . 

உலகம் 

முழுவதும் அவர் திருவடியின் ஸ்வம் 
என்று உலகமெங்கும் எப்பொருளிலும் முத்திரை வைத்துக்காட்டியது . 
" த்ரிவிக்ரமன் யசஸ் விஷயமான காதைகளை ஓங்கிமகிழ்ந்து பரமாதரத் 
துடன் பாடாத நாக்கு அஸதீ இலதெ ன்றே சொல்லவேணும் . ஸுத 
மஹர்ஷியே ! அது ( நாக்கு ) ஸதீ , உளதாகக் காணப்படுகிறதே என்று 
ஒருவர் ஆக்ஷேபித்தால் , அது ஸதீ -உளதேல் , தார் துரிகா ஏவ ஸுத 
அது தவளை நாக்கே, மநுஷ்யநாக்கல்ல என்று அறுதியிடலாம் " . என்று 
அந்த ச்லோகத்தின் ரஸம் . இந்த என்வாக்கு உம் குணகீர்த்தகத்தில் 
ஸக்தா பவது எப்பொழுதும் பற்றுடையதாய் இருந்து அதிலேயே 
வ்யாபரிக்கவேனும். 


க்ருத்யம் ச தாஸ்பகரணேது கரத்யவஸ்ய - இரண்டு கைகளின் 
செய்கை முழுவதும் உமக்குப்பணிவிடை செய்வதிலேயே மன்னியிருக்க 
வேண்டும் . இங்கு து என்பதற்கு ஏவ என்று பொருள் . ச என்பது 
முன் 

இரண்டடிகளில் கூறின மநோவாக்குகள் போக மிகுந்த்தைக் 
கூட்டுவது . ஸ்ரீபாகவதம் 9- வது ஸ்கந்தம் , அம்பரீஷோபாக்யானத்தில் , 
அம்பரீஷருடைய பகவன் நிஷ்டையை , 


ஸ வை மந : க்ருஷ்ணபதார விந்தயோ: 
வசாம்ஸி வைகுண்டகுணாவ வர்ணகே ! 
கரௌ ஹரேர் மந்திரமார்ஜநா திஷ ” 


என்று தொடங்கி மநோவாக்காயங்கள் மூன்றும் பகவானிடமே மன்னி 
வழுவிலாவடிமை செய்தன என்று வர்ணித்ததையும் , தசமஸ்கந்தத்தில் 
80 - வது அத்யாயத்தில் குசேலோபாக்யானத்தொடக்கத்தில் , “ ஸா வாக் 
யயா தஸ்ய குணாந் க்ருணீதே , கரௌ ச தத்கர்மகரௌ மந : ச ஸ்மரேத் 


வியாக்கியானம் 


23 


19 


வஸந்தம் ஸ்திரஜங்கமே என்று வாக்காயமநங்களின் முக்ய க்ருத் 
யங்கள் எவை என்று வர்ணித்ததையும் இங்கேள்வாமி நினைத்ததாகக் 
கொள்ளலாம் . அங்கும் இங்கும் பதங்களின் ஒற்றுமையையும் பொருளின் 
ஒற்றுமையையும் நன்கு காண்கிறோம் . அம்பரீஷோபாக்யானத்திலுள்ள 
இம்மூன்று கரணங்களின் க்ரமத்தை இங்கே முற்றிலும் அநுஸரித்துளது 
மநோ வாக்காயங்கள் என் சொல்லும் ஸமுதாய நிரதேசத்திற்குப் 
பொருந்தும். மந . பூர்வ : வாகுத்தர : என்கிற க்ரமத்தையும் இது .அது 
ஸரிப்பதாகும் . ஸாவாக் என்று குசேலோபாக்யானத்தில் கூறியதை 
இங்கே " அஸௌ வாக் என்று மாற்றி இருப்பது தம்முடைய இந்த 
நாக்கு என்று அபிநயித்துக்காட்டுவதற்காக . அங்கு ஸா - அது என்று 
பரோக்ஷநிர்தேசம் , கரௌ ச தத்கர்மகரௌ என்று பாகவதச்லோகத் 
தில் மிக்கரஸமுண்டு. பகவத்கர்மங்களைக்கரணம் செய்யும் கரங்களே 
( ஜீவந்தன் ) உயிருடன் இருப்பவன் கரங்களாகும் . இல்லையேல் , சௌனகர் 
2 - வது ஸ்கந்தத்தில் முன் கூறிய ப்ரகரணத்தில் சாவௌகரௌ 
அவை பிணத்தின் கரங்களே , உயிருள்ளவன் கரங்களல்ல 

என்று 
நிந்தனைக்கு விஷயங்களாகும் . இந்த ரஸத்தை க்ருத்யம் ச தாள் யகரணே 
என்பதால் வ்யஞ்ஜகம் செய்கிறார் . அதெங்ஙனமெனில் தால்யகரணம் 
தான் க்ருத்யமாகும் ; இல்லையேல் அது செய்கையேயாகாது ; என்று 
வ்யாப்தியையும் க்ருத்யமென்பதற்கு லக்ஷணத்தையும் காட்டுவது ஸ்பஷ் 
டம் . என் செய்கை முழுவதும் உம் தாஸ்யக்ருத்யமாகவே இருக்க வேணும் 
இங்கே கரணசப்தத்தைப்திபுநருக்தம்போலே ப்ரயோகித்திருப்பதில் தாஸ்ய 
கரணப் தான் க்ருத்யம் என்று அறுதி இடுவதோடு அடுத்த நான்காம் 
பாதத்திலுள்ள கரணத்ரயம் என்கிற பதத்தில் கரண பதத்தை 
( பொறி ) இந்திரியம் எனும் பொருளில் ப்ரயோசித்து , பகவான் , ஆசார்யன் 
பாகவதர் இவர்களுக்கு தான்யகரணம் செய்தால் தான் கரணங்களென்னும் 
இந்திரியங்கள் கரணங்களாகும் ; இல்லையேல் இவை துஷ்கரணங்கள் , 
அல்லது விகரணங்கள் , அல்லது அகரணங்களாகும் என்பதையும் 
வ்யஞ்ஜநம் செய்கிறார் . 


“ வ்ருத்யந்தரேபிஸ்து விமுகம் கரணத்ரயம் ச ” முன்மூன்று பாதங் 
களிலும் மநோவாக்காயங்கள் உளதென்று கூறும் போக்யதையைப் 
பெறுவதற்கு யதிராஜன் விஷயமாகவே நித்யமும் விநியோகிக்கப்பட 
வேணும் என்பதை அந்வயமுறையில் காட்டி விட்டு , அதை திருடப்படுத்து 
வதற்காக வ்யதிரேக முறையாகவும் இங்கே நான்காமடியில் ஒரே பதத்தால் 
மூன்றையும் சேர்த்து ஸங்க்ரஹித்துக்காட்டுகிறார் . யத்ஸதவேயத்ஸத்வம் 
என்பது அந்வயமுறை . யதபாவே , யதபாவ : என்பது வ்யதிரேகமுறை . 


என்று 


என்று 


வேணுமென்று ச்ருதி 
.. 
24 

யதிராஜவிம்சதி 
யதிராஜபக்தி நிஷ்டையில் நித்யமும் அந்வயமிருந்தால் இவை மூன்றில் 
ஒன்றொன்றும் உளதாகும் , என்று முதல் மூன்று பாதங்களிலும் காட்டிய 
அந்வயமுறை ; அந்த நிஷ்டை இல்லையேல் இவை மூன்றும் இல்லனவே 
யாகும் என்று இந்நான்காமடியில் காட்டும் வ்யதிரேகமுறை . வ்ருத் 
யந்தரவிமுகத்வத்தை ப்ரார்த்திப்பதால் , எம்பெருமானார் விஷயத்திலேயே 
இங்கேகூறும் மநோவ்ருத்தி , வாக்வ்ருத்தி , காயவ்ருத்தி இவை அபிமுக 
மாக இருக்கவேண்டுமென்றும் , " யோக ; சித்த வ்ருத்தி நிரோத : " என்று 
யோக ஸுத்ரத்தில் கூறிய லக்ஷணப்படி எம்பெருமானாரை உபாஸநம் 
செய்யும் யோகமாகுமிதுவென்றும் ஸுசிக்கிறார் . அமாநித்வம் அதம்பித் 
வம் முதலிய இருபது ப்ரஹ்மஜ்ஞாந ஸாதநங்களை கீதை 13 - வது 
அத்யாயத்தில் கணக்கிடுகையில் ஆசார்யோபாஸநம் 
ஆசார்யர் விஷயமான த்யாநத்தையும் ஸாதநமாகப்பரிகண நம் செய்தார் . 
தேவமிவ ஆசார்ய முபாளீத " 

இரண்டு தேவர்களையும் , 
அதாவது ஆசார்ய தேவரையும் பகவானெனும் தேவரையும் 
உபாஸிக்கவேண்டியதில் பகவானைப்போலவே ஆசார்யனையுமுபாஸிக்க 

ச்வேதாச்வதரோபநிஷத்தின் முடிவில் 
கடைசி மந்த்ரத்திற்கு மந்த்ரத்தில் " தப : ப்ரபாவாத் தேவப்ர 
ஸாதாத் " என்று , பக்தியோகமெனும் தவத்தின் வலிமையாலும் , 
தேவனுடைய கடாக்ஷத்தினாலும் ச்வேதாச்வதரர் ப்ரஹ்மஸாக்ஷாத்காரம் 
பெற்று ப்ரஹ்மவித்வானாகி மோக்ஷளித்தியைப்பெற்றார் என்று கூறிவிட்டு 
தேவப்ரஸாத மென்பதற்கு குருதேவன் , ப்ரஹ்மமாகியதேவன் ஆகிய 
இரண்டு தேவர்களிடமும் துல்யமாய் பக்திசெய்யவேணுமென்றும் , 
ஆசார்யனிடத்தில் தேவனிடத்திலேபோல அத்யுத்க்ருஷ்டமான - பக்தி 
நிஷ்டையை அநுஷ்டித்து அவன் ப்ரஸாதத்தைப் பெற்றால் அம்மஹா 
னுக்கு உபதேசிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் உள்ளங்கை நெல்லிக் 
கனிபோலே ப்ரகாசிக்கும் என்றும் முடிவு மந்த்ரத்தில் இது பரமஸார 
மென்றும் உபநிஷத்து உபஸம் ஹாரம் செய்தது. " யன்யதேவே பராபக்தி : யதா 
தேவேகுரௌ ததா பராபக்தி : தஸ்ய மஹாத்மந : ஹிஏதே கதிதா : அர்த்தா : 
ப்ரகாசந்தே " என்று உபநிஷத் மந்த்ரபதங்களுள்ள படியே அந்வயிப்பது 
உசிதெமென்று பெரியோர் பணிக்கக்கேட்டுள்ளோம் . இந்த அந்வயத்தில் 
முன் மந்த்ரத்தில் கூறிய தேவசப்தத்திற்கு ஆசார்யதேவரும் பொருள் 
என்பது கிடைப்பதால் ஜ்ஞாநளித்திக்கும் மோகூ ஸித்திக் 
இருவர் கடாக்ஷமும் வேண்டுமென்பதும் , தேவேகுரௌ என் 
நாதிகரணமாக அபேதாந்வயத்தால் குருவைதேவனோடு 

அபிந்தமாக 
நினைக்கவேணுமென்றும் கிடைக்கிறது. ஆசார்ய பரம்பரையில் நித்யமும் 
நடுநாயகரான யதிராஜனெ னும் நம் ஸித்தாந்த தீர்த்தகரரை உபாஸிப்பது 
ப்ரஹ்மோபாஸநத்திற்கு உபஷ்டம்பகமாகுமேதவிர விரோதமாகாது . 


கும் 


ஸமா 


ஆ 


வியாக்கியானம் 


25 


अष्टाक्षराख्यमनुराजपदत्रयार्थ - 

निष्ठां ममाऽत्र वितराद्य यतीन्द्र नाथ । 
शिष्टाग्रगष्यजनसेव्यभवत्पदाब्जे 

हृष्टास्तु नित्यमनुभूय ममाऽस्य बुद्धिः ॥५ ॥ 
5. அஷ்டாக்ஷராக்ய மநுராஜ பதத்ராயார்த்த 

நிஷ்டாம் மமாத்ர விதராத்யயதீந்த்ர நாதா 
சிஷ்டாக்ரகண்ய ஜநஸேவ்ய பவத்பதாப்ஜே 

ஹ்ருஷ்டாஸ்து நித்யமநுபூய மமாஸ்ய புத்தி : !! 


நாத 


எ 


ன் 


பதவுரை: - யதீந்த்ர - யதிகளுக்குள் ச்ரேஷ்டரே , 
( ஸ்ரீவைஷ்ணவாவகுலத்திற்கு ) ஸ்வாமியே , [ ( யதீந்ரநாத ) என்று 
ஒரே பதமாயின் , யதிச்ரேஷ்டர்களுக்குத் தலைவரே! ] அஷ்டாக்ஷாா 
.......நிஷ்டாம் - எட்டெழுத்து என்கிற பெயரையுடைய ச்ரேஷ்ட 
மந்திரத்திலுள்ள மூன்றுபதங்களின் பொருள்களில் வழுவா த 
நிஷ்டையை , மம - எனக்கு ; அத்ர- இங்கேயே , அத்ய - இப்பொழுதே , 
[ ஆக்ய என்று பதம்பிரித்தால் " ப்ராசீம் பதவீம் யதிராஜ த்ருஷ் 
டம்” 

றபடி இந்தப்ராசீநமான தர்சனத்தை மஹர்ஷியாக 
ஸாக்ஷாத்கரித்தவரான முதல்வரே! என்றும் , நாதோபக்ஞமான 
இந்ததர்சனத்தை , த்ரர் தம் ஸர்யக்ய தீந்த்ரை : என்று அகில 
தம: கர்சரு 

ஆகும்படி 

நன்கு பரிரக்ஷணம் 
ப்ரதாநரே ! என்றும் பொருள் ) விதர - தாகம் செய்யவேண்டும் , 
அஸ்ய மம - இந்த (சிஷ்டாக்ரகண்யால்லாத) என்னுடைய , புத்தி : 
புத்தி , சிஷ்டாக்ர .... பதாப்ஜே - சிஷ்டர்களில் உயர்த்தவராக மதிக் 
கப்படுமவரால் நெருங்கி ஸேவிக்கத்தக்க உம்முடைய தாமரைத் 
திருவடி இணையை , நித்யம் அநுபூய- எக்காலமும் அநுபவித்தது 

நித்யம் ஹ்ருஷ்டா அஸ்து- ஓயாமல் மகிழ்ச்சியோடு 
இருக்கவேணும் . 


மாக 


பவித்து , 


( விசேஷவுரை ) - அஷ்டாக்ஷரமென்கிற ஆக்யை ( பெயர் ) உடையது 
மூலமந்த்ரம் . மந்த்ரராஜமென்பது ந்ருஸிம்மன் விஷயமான மந்த்ர 
ச்லோகத்திற்கு ரூடமானபெயர் . இங்கே மந்த்ரராஜம் என்று ப்ரயோ 


26 


யதிராஜவிம்சதி 


கித்தால் அந்தப் பெயரை உடைய ந்ருஸிம்ஹ மந்திரத்தைக் குறிப்பதாக 
ஆகும் . இங்கே கருத்திலுள்ள அஷ்டாக்ஷரமென்று பெயரை உடைய 
மூலமந்திரத்தைக் குறிக்காமல் போய்விடும் . அதற்காக மந்த்ரம் என்னும் 
பொருளையுமுடையதான மநு சப்தத்தை ப்ரயோகித்து மநுராஜ 
என்று படிக்கிறார் . மந்த்ரங்களில் இது ராஜாவான ( ச்ரேஷ்டமான ) 
மந்த்ரமென்பதையும் , ராஜத்வமென்கிற ச்ரைஷ்ட்யம் இதில் புஷ்கலமென் 
பதையும் இங்கேயுள்ள மநுராஜ சப்தம் விளக்குகிறது. " வைவஸ்வதோ 
மநுர்நாம மாந நீயோ மநீஷிணாம் ! ஆளீந்மஹீப்ருதாமாத்ய : ப்ரணவ : 
சந்தஸாமிவ என்கிற ரகுவம்சம் முதல் ஸர்க்க ச்லோகத்தில் " விவஸ் 
வான் என்ற சூர்யனுடைய குமாரரான மநுராஜாக்களுள் முதல்வர் 
மூலபூதர் . எப்படி ப்ரணவம் வேதங்களுக்கெல்லாம் மூலமான ஆதியோ , 
அப்படியே அந்த மநு சிஷ்டர்களான மநீஷிகளுக்கு மாநநீயரான சிஷ்டா 
க்ரகண்யர் . மேலும் அவர் சிஷ்டாக்ரகண்யர்களான மநீஷிகளால் 
ஸேவ்யர் " என்று காளிதாஸர் கூறியது இங்கே ஸ்வாமி நெஞ்சிலுளது . 
இந்த மநுராஜம் மநுராஜரைப்போல ஆத்யமான மூலமந்த்ரம் . மநுராஜ 
ருடைய ஸ்ம்ருதித்தொடக்கத்தில் , மஹர்ஷிகள்கூடி அவரை ஸேவித்து , 
பரிப்ரச்நம் பண்ணியதில் அவர் , " ஆபோ நாரா இதி ப்ரோக்தா : ஆபோவை 
* நரஸுநவ : தாயதஸ்யாயநம் பூர்வம் தேந நாராயண ஸ்ம்ருத : ” " ஸோபித்யாய 
சரீராத்ள் வர்த்ளிஸ்ருக்ஷர் விவிதா: ப்ரஜா : அப எவஸஸர்ஜாதௌ தாஸு 
வீர்யமவாஸ்ருஜத் என்ற ச்லோகங்களால் நாராயண சப்தத்தின் வ்யுத் 
பத்தியையும் , " ஆதிகாரணமான நாராயணன் அநேகவிதமான ப்ரஜைகளை 
ஸ்ருஷ்டிக்கவிரும்பி , ஸங்கல்பமாத்ரத்தாலே முதலில் தன் சரீரத்தி 
லிருந்து அப்புக்களை ஸ்ருஷ்டித்தார் என்று நாராயணன் தன் சரீரத்தி 
லிருந்து சிதசித்துக்களை ஸ்ருஷ்டிக்கிறார் என்ற ஸித்தாந்தத்தையும் கூறி 
னார் . பகவானாகிய நாராயணன் தம்முடைய சரீரத்திலிருந்தே ஜகத்தை 
ஸ்ருஷ்டிக்க ஸங்ல்பித்து ஸ்ருஷ்டிக்கிறார் என்னும் நமது ஸித்தார் 
தத்தை மநு ஸ்பஷ்டமாகக் கூறியதைஎத்ர்காரரும் ப்ரக்ருத்யதிகரணத் 
தில் ( முதலத்யாய முடிவில் ) அபித்யோபதேசாச்ச என்கிற ஸூத்ரத் 
தால் பராபர்சித்து ஹேதுவாக அமைத்தாரென்று கொள்ளலாம் . மற்ற 
ஸ்ருஷ்டிவாக்யங்களில் , ஐக்ஷத அகாமயத முதலிய க்ரியாபதங்களால் 
ஸங்கல்பத்தைப் பேசியுளது . ஸூத்ரகாரர் படித்த அபித்யாசப்தம் 
இந்த மநுச்லோகத்தில் தான் உளது . இது ஸூத்ரகாரர் ஹ்ருதயத்தில் 
அபித்யாஸ்த்ரத்தில் இருந்திருப்பது ஸ்வரஸம் , ராமசந்த்ரருடைய 
மநுஸ்ம்ருதி வ்யாக்யானத்தில் , " அப்புக்கள் என்கிற நரஸுநுக்ளான 
நாரங்கள் நரனாகிய பரமாத்மாவினிடமிருந்து உண்டாகும் ஜீவஸமூஹங் 
கள் " என்று கூறியுளது . திருவஷ்டாக்ஷர மந்த்ரத்தின் பொருளை 


முண்டு . அதைமாற்றி 
மானாருடைய திருவடி இணையில் ஹர்ஷத்தோடு அநுபவத்தை ப்ரார்த் 
அபிக்மநம்மண்ணி , அவரிடம் தாத்விகமாக ப்ரஹ்மவித்யையை ச்ரவணம் 
வியாக்கியானம் 

277 
விவரிக்கும் ஸ்ரீவைஷ்ணவ ரஹள் யக்ரந்தங்களில் இந்த நாராயணபத 
வயுத்பத்தி பரமான மறுச்லோகம் முக்யப்ரமாணமாக உதாஹரிக்கப் 
பட்டிருக்கிறது . மநுராஜர் திருவஷ்டாக்ஷரத்தின் மூன்றுபதங்களில் 
நாராயண் 
யண்பதத்திற்குக் காட்டிய வ்யுத்பத்திப் பொருளையும் , 

மநுராஜ 
பதத்ரயார்த்த என்னுமதில் ஸ்வாமி நினைப்பதாகவும் கொள்ளலாம் . 
மதுராஜர் காட்டிய திருவஷ்டாக்ஷர பதப்பொருள் என்று பொருள் 
கொள்ளலாம் . பதத்ரயநிஷ்டா என்று மட்டும் கூறினால் கேவலம் 
அர்த்தம் தெரியாமல் சப்தமாத்ரநிஷ்டர் என்று மட்டும் குறிப்பதாகும் . 
அது எவருக்கும் எளிதாகும் . ஆம்நாயோக்தம் பதமவயதாம் ஸார்த்த 
மாசார்யதத்தம் " 

என்கிறபடி ஆசார்யோபதேசத்தால் பதங்களின் 
பொருளின் அறிவையும் பெற்று அதிலேயே ஆயுள் முழுதும் வழுவாத 
நிலையான நிஷ்டையையும் எனக்கு அருளவேண்டுமென்று ப்ரார்த்திக் 
கிறார் . இங்கு பதமென்பதற்கு வாக்யமென்றும் அபிப்ரேதம் . ஒவ்வொரு 
பதமும் 

வாக்யமாகக்கொண்டு மூன்று வாக்யங்களையும் 
சேர்த்து ஒரு வாக்யைகவாக்யமான மஹாவாக்யமாகவும் யோஜனை உண்டு. 
வாக்யைகவாக்யமாகப் பொருள் காட்டியதில் கண்டவாக்யங்களில் ஒவ் 
வொன்றையும் ஓர்பதமென்று மீமாம்ஸகர் வ்யவஹரிப்பர் . மீமாம்ஸையின் 
5 - வது அத்யாயத்திற்கு க்ரமாத்யாயமென்று பெயர் . ச்ருதி , அர்த்தம் , 
பாடம் முதலிய 6 - க்ரமவிஷயமான ப்ரமாணங்கள் அங்கே கூறப்பட் 
டுள்ளதில் , - இங்கே பதத்ரயார்த்த என்னுமிடத்தில் பதம் என்பதால் 
பதபாடம் என்னும் பொருளைக்கொண்டு ( 3 - பதங்களின் ) பாடக்ரமத்தை 
யும் , அர்த்த என்பதால் அர்த்தக்ரமத்தையும் , ஆக்யை என்பதால் 
சருதியாலேயே தம் கண்டத்தினால் ஸ்பஷ்டமாக க்ரமத்தை ஆக்யாநம் 
செய்யும் ச்ருதிக்ரமத்தையும் ஸுசிப்பதாகக்கொள்ளலாம் , திருமந்த்ரத்தின் 
3 பதங்களின் பொருள் வர்ணனத்தில் பதபாடக்ரமத்தைய துஸரிப்பது 
சலோகத்தில் முன் பாதியில் நாராயண நிஷ்டையை திருமந்த்ரார்த்தத்தின் 
நித்யா நுஸந்தான மூலமாக அளிக்கவேணுமென்று எம்பெருமானாரை 
ஆசார்யனாக வரித்து ப்ரார்த்தித்துவிட்டு , பிறகு ஆசார்யரான எம்பெரு 
திக்கிறார் . பரீக்ஷ்ய லோகந் கர்மசிதாந் என்கிற முண்டகச்ருதியில் , 
" ஸ்மித்பாணியாய் ப்ரஹ்ம நிஷ்டரான ச்ரோத்ரியரான குருவையே 


வ்வொரு 


ரம் 


செய்து நன்கு பெறவேணும் ” என்று கூறியுள்ள க்ரமத்தில் ஆசார்யோ 
பாஸநம் முந்தியும் , அவரிடமிருந்து ப்ரஹ்ம வித்யாநிஷ்டைபெறுவது 
பின்புமாகுமெனும் க்ரமத்தை முன்பின்னாகமாற்றியுளது போல் காண்கிறது . 


28 


யதிராஜவிம்சதி 


நன்கு பராமர்சித்தால் இங்கு அப்படியில்லை என்று தெளியலாம் . 
திருமந்த்ரார்த்தத்தைத் தெளியச்செய்து ப்ரஹ்ம வித்யையாகிய அதில் 
எனக்கு ஸந்ததமும் நிஷ்டையை தேவரீர் ( விதிப்படி ) கொடுக்கவேண்டு 
மென்று ஸாதிப்பதாலேயே முன்பே குருவை அபிகமநம் செய்து வித்யா 
தாந ப்ரார்த்தநம் செய்ததாகத் தெளிவாகிறது . அஷ்டாக்ஷரபதத்ர 
யார்த்தம் ப்ரஹ்மவித்யையேயாகும் . சாரீரகம் நான்கு அத்யாயங்களும் 
இம்மந்த்ரத்தினுடையவும் , அதிலும நாராயணபதத்தினுடைடயவும் 
பொருளில் அடங்கியுளதென்று ரஹஸ்ய க்ரந்தங்களில் , காரணத்வம் 
அபாத்யத்வம் உபாயத்வம் உபேயதா இதிசாரீரக ப்ரோக்தம் இஹசாபி 
வ்யவள் திதம் ” என்று விளக்கப்பட்டிருக்கிறது . மதுராஜர் தம் ஸ்ம்ருதித் 
தொடக்கத்திலேயே , நாராயணனே தன் சரீரவிசிஷ்டனாய் ஜகத்திற்குக் 
காரணமாகிறான் என் தைக்காட்டினார் என்கிறதை இங்கே மநுராஜ 
என்று ஸுசித்ததை முன்பே காட்டியுள்ளோம் . 


( . 


. 


என் 


நாராயண நிஷ்டை ஸித்திக்கையில் அவருக்குச் செய்யும் கைங்கர் 
யாநந்தம் ததபிமதபர்யந்தமாகி பாகவத கைங்கர்யத்தில் அதிலும் பக 
வானைப்போல முக்தியிலும் நித்யசேஷித்வத்தையுடைய ஆசார்யனிடத்தில் 
புருஷார்த்தகாஷ்டையாக அதாவது எல்லையற்ற ஹர்ஷமாக பலத்தில் 
ஸித்திப்பதை இங்கே இரண்டாம்பாதியில் காட்டப்பட்டுள்ளது . முன் 
பாதியில் பகவந்நிஷ்டையை ப்ரார்த்தித்து , பின்பாதியில் ஆசார்யனிடம் 
நித்யநிஷ்டையை ப்ரார்த்திப்பதில் , நித்யமும் உம்முடைய தாமரைத் 
திருவடியிணையை அநுபவித்து அநுபவித்து . 

னுடைய புத்தி மிக்க 
ஹர்ஷத்தோடுகூடி இருக்கவேணும் என்று ப்ரார்த்திப்பதால் ஆருந்த 
மெனும் புருஷார்த்தத்தின் அதிகப்பெருக்கை விளக்குகிறார் . நாதமுனிகள் 
விஷயத்தில் ஆளவந்தார் ஸ்தோத்ரரத்தத்தில் 2 - வது ச்லோகத்தில் " அத்ர 
பரத்ரசாபி நித்யம் யதீயசரணௌ சரணம் மதீயம் ( இந்த விபூதியில் 
வளிக்கையிலும் இந்த தேஹத்தைவிட்டு நித்யவிபூதியில் சேர்ப்பிக்கப்பட்டு 
- அங்கே அந்தக்காலமும் வஸிக்கையிலும் ஸ்ரீமந்நாதமுனிகளுடைய திருவடி 
களே எனக்கு சரணமாகும் ] என்று ஸாதித்த ரீதியாக ஈச்வரதேவனைப் 
போலே ஆசார்யதேவனையும் உபாஸிக்கவேண்டுமென்று இரண்டு தேவர் 
களுக்கும் உள்ள ஸத்ருசமான அத்புதமஹிமைகளை " அஜ்ஞாநத்வாந்தரோ 
தாத் , அகபரிஹரணாத் , ஆத்மஸாம்யாவஹத்வாத் , ஜந்மப்ரத்வம்ஸி ஜந்ம 
ப்ரதகரிமதயா , திவ்யத்ருஷ்டிப்ரபாவாத் , நிஷப்ரத்யூஹாந்ருசம்ஸ்யாத் , 
நியதரஸதயா , நித்யசேஷித்வயோகாத் ஆசார்ய : ஸத்பிரப்ரத்யுபகரண தியா 
தேவவத் ஸ்யாது பாஸ்ய : என்று ஸ்ரீதேசிகன் ஸாதித்த ச்லோகம் 
ஸ்வாமியின் வ்யாக்யாநங்களில் உதாஹரிக்கப்பட்டுள்ளது . 


வியாக்கியானம் 


29 


எம் பெருமானாரிடத்தில் இவர் ஸாக்ஷாத்தாக ஆச்ரயிக்காவிடிலும் , 
“ யத்பதாம் போருஹத்யாத வித்வள் தாசேஷகல்மஷ:, வஸ்துதாமுபயா 
தோஹம் யாமுநேயம் நமாமி தம் " என்கிற கீதாபாஷ்ய மங்கள ச்லோக 
வ்யாக்யானத்தின் அவதாரிகையில் த்ரோணாச்சாரியரிடம் ஏகலவ்யன் போல் 
ஸ்ரீபாஷ்யகாரர் ஆளவந்தார் திருவடிகளை த்யாநம் செய்துகொண்டே 
அவருக்கு சிஷ்யராகி வள் துவானதாக அநுஸந்தித்ததாகக் காட்டியிருப் 
பதுபோல் , எம்பெருமானார் விஷயத்தில் இவருக்கு சிஷ்யத்வாபிமாநம் . 
" பத்யு : ஸம்யமிநாம் ப்ரணம்ய சரணௌ தத்பாத கோடீரயோ : ஸம்பந் 
தேந ஸமித்யமான விபவாந் தந்யாம்ள் தாந்யாந் குரூந் என்று ந்யாய 
பரிசுத்தி மங்களச்லோகத்தில் , எம்பெருமானார் திருமுடி ஸம்பந்தத்தால் 
அவர்க்கு முன் ஆசார்யர்கள் தந்யரானார் என்றும் , அவருக்குப்பின்னுள்ள 
ஆசார்யர்கள் அவருடைய திருவடிஸம்பந்தத்தால் தங்பரானார் என்றும் 
ஸாதித்திருப்பது ஸ்ரீவைஷ்ணவ க்ரந்தங்களில் ப்ரசித்தமாயுளது . இவருக்கு 
முன்பும் பின்பும் ஆசாரியர்கள் கணக்கு எத்தனையாகிலுமிவர் எக்காலத்தி 
லும் நடுநாயகமாகவே இருப்புவர் . அமுநா தபநாதிசாயிபூம்நா யதி 
ராஜேந நிபத்தநாயக ஸ்ரீ : மஹதீ குருபங்க்தி ஹாரயஷ்டி : விபுதாநாம் ஹ்ரு 
தயங்கமா விபாதி என்கிற யதிராஜ ஸப்ததிச் லோகத்தை இங்கு நினைக்க 
வேணும் . இவருடைய திவ்யாக்ஞை அங்குமிங்கும் செல்லுமென்பர் . 
இவர் விஷயத்தில் எத்தனை பூஜித்தாலும் புகழ்ந்தாலும் மிகையாகாது . 
‘சிஷ்டாக்ரகண்ய ஜஸேவ்ய பவத்பதாப்ஜே ஹ்ருஷ்டாள்து நித்யமநுபூய 
மமாள் யபுத்தி : " என்றவிடத்தில் “ அஸ்யமம் " என் தால் தாம் சிஷ்ட 
ரல்லவென்றும் , அதிலும் அக்ரகண்யரல்லரென்றும் நைச்யா நுஸந்தானம் 
வ்யஞ்ஜிதப் , 
पि अल्पामि मे न भवदीय पदाब्ज भक्तिः 

शब्दादिभोगरुचिरन्वहमेधते हा । 
मत्पापमेव हि निदानममुष्य नान्यत् 

तद्वारयाय यतिराज दयैकसिन्धो ॥६ ॥ 
6. அல்பாபி மே ந பவதீயபதாப்ஜபக்தி : 

சப்தாதி போகருசிரந்வஹமேததே ஹா | 
மத்பாபமேவ ஹி நிதாநமமுஷ்ய நாந்யத் 

தத்வாரயார்ய யதிராஜ தயைகஸிந்தோ || 
பதவுரை: - தயைகஸிந்தோ - கருணை - ஒன்றே நிரம்பிய 
ஸமுத்ரமே , ஆர்ய - உத்தமாசார்பரே!, யதிராஜ - பதித்தலைநாதனே , 

யதி -8 


30 


யதிராஜவிம்சதி 


கிடையாது 

என்று 


மே - எனக்கு , பவதீய பதாப்ஜ பக்தி :-- தேவரீருடைய திருவடித் 
தாமரைகளில் பக்தி என்பது , அல்பாபி ந - கொஞ்சம் கூட இல்லை , 
சப்தாதி போக ருசி : - சப்தம் , ஸ்பர்சம் , ரூபம் , ரஸம் , கந்தம் , ஆகிய 
புலன் விஷயா நுபவங்களில் ஆசை , அந்வஹம்-- தினந்தோறும் , 
ஏததே - வளர்கிறது , ஹா - என் செய்தேன் பாவியேன் , அமுஷ்ய 
இதற்கு , மத்பாபமேவ -- என்பாம்தான் , நிதாநம் - மூலகாரணம் ; 
அந்யத் ந- மற்றோர் காரணம் கினடையாது ; தத் - அதை வாரய 
தேவரீர் தடுத்துத்தகையவேணும் . 

விசேஷவுரை: - " பகவானெனும் தேவனிடத்தில் எல்லை கடந்த உத் 
க்ருஷ்டமான பக்தி இருப்பது போல குருவெனும் தேவனிடமும் அப் 
படியே எல்லை கடந்த பரபக்தி இருப்பவருக்குத்தான் ஆசார்யனபதேசிக் 
கும் தத்வார்த்தங்கள் ப்ரகாசிக்கும் " என்று தகுந்த சிஷ்யனின் அதி 
காரத்தில் ஆசார்யரிடமும் பரபக்தியை முக்கியமான அம்சமாகக்கூறியுளது . 
பூர்வ மீமாம்ஸையில் 6 - வது அத்யாயத்திற்கு அதிகாராத்யாயமென்று 
பெயர் . இங்கே தொடக்கத்திலேயே அல்பமேனும் தமக்கு ஆசார்யர் 
திருவடியில் பக்தி கிடையவே 

மறுதளிப்பதால் 
தமக்கு சிஷ்யத்வாதிகாரமே கிடையாது என்று கூறிக்கொண்டு இந்த 
6- வது ச்லோகத்தில் பூர்வமீமாம்ஸையின் அதிகாராத்யாயத்தை ஸூசிக் 
கிறார் . ஆனால் ப்ரஹ்ம வித்யாவிஷயத்தில் சிஷ்யத்வாதிகாரத்தில் குறைவுகள் 
இருந்தாலும் அவை ஆசார்யன் கருணையாலும் , பிராட்டி பகவான் இவர் 
களின் கருணையாலும் யதேஷ்டமாய் திருத்தல்கள் செய்து அதிகாரக் 
குறைவுகளை நீக்கி பூர்த்தி செய்வதுண்டு . கர்மகாண்டத்தில் அதிகார 
முதலியதைப்பற்றிய விதிகளும் , இந்த்ரியங்களின் துச்சரணங்களுக்கு 
ஏற்பட்ட தண்டனை விதிகளும் தயைக்கு இடம் கொடாமல் மிகவும் 
கடிநமாகவேயுள்ளன . தவறுதல்களுக்கு மன்னிப்புக்காக ஏற்படும் 
ப்ராயச்சித்தங்கள் மிகக்கடினமாயிருக்கும் " யதி க்வசக நிஷ்க்ருதி : பவதி 
ஸாபி தோஷாவிலா, ததித்தமகதௌ மயி ப்ரதிவிதாநமா தீயதாம் , ஸ்வபுத்தி 
பரிகல் பிதம் கிமபி ரங்கதுர்ய த்வயா என்று அபீதிஸ்தவத்தில் ஸாதித்தபடி 
ப்ராயச்சிதங்கள் செய்வதிலும் லோபங்கள் ப்ரஸக்தமாய் அதற்கு ப்ராய 
சித்தம் , அதில் லோபங்களுக்கு வேறு ப்ராயச்சித்தம் , என்று ப்ராயச் 
சித்த பரம்பரைகள் அநவஸ்திதமாய் நீளும் . என்பது ஈச்வரன் 
பிராட்டி , ஆசார்யர் , முதலிய அதிகாரி புருஷர்களின் திருவுள்ளத்தில் 
இரக்கமெனும் ஜ்ஞாநமுண்டாகி செய்தகுற்றங்களுக்கு ஈச்வரன் திரு 
வுள்ள முகந்து தன் க்ஷமையால் மன்னித்துவிடுகிறது , என்கிற ஓர் ஜ்ஞாந 
விசேஷமே ; - மிகப்ரயாஸத்தோடு செய்யும்படியான ப்ராயச்சித்தமெனும் 


தயை 


வியாக்கியானம் 


31 


என்று , 


க்ருதிகளாலேற்படும் பாபக்கழிவை செய்விக்கின்றதால் , தயாசதகத்தில் 
இந்த 

தயையை நிஷ்க்ருதிராத்யா என்று க்ருதியல்லாத க்ஞா நரூப 
மான ப்ராயச்சித்தம் என்று கூறப்பட்டது . ப்ராயச்சித்தம் செய்யும் 
கார்யத்தை மேலதிகாரிகளின் தயை செய்து விடுகிறது ; இதைக்காட்ட 
தயைகஸிந்த்தோ 

கூரத்தாழ்வானருளிய யதிராஜன் தனி 
யன் ச்லோகத்தின் பதத்தையே இங்கே காட்டிக்கொண்டு ப்ரார்த்தனையை 
அமைத்துளார் . " அநுக்ரஹமயீம் வந்தே நித்யமக்ஞாதநிக்ரஹாம் " , 
என்றபடி புருஷகாராதிகாரமுள்ள தாயாருக்கும் , தாய்போன்ற வாத்ஸல்ய 
முடைய ஆசார்யர்களுக்கும் தயை ஒன்றே ஸமூத்ரமாகப் பெருகியுள்ளது . 
பாபா நாம் வா சுபாநாம் வா வதார் ஹாணாம் ப்லவங்கம கார்யம் கருண 
மார்யேண நகச்சிந்நாபராத்யதி என்று பிராட்டி திருவடியிடம் ராக்ஷஸி 
கள் விஷயத்தில் மன்னிப்புசிபார்சு செய்ததில் ; அவர்கள் எப்படி 
இருந்தாலென்ன , நீர் ஆர்யரல்லவோ என்று அங்கு உபயோகித்த 
ஆர்யபதத்தை இங்கேயும் ப்ரயோகிக்கிறார் . ந பக்திமான் த்வச்சரணார 
விந்தே என்று பகவான் விஷயத்தில் ஆளவந்தார் ஸாதித்ததை இங்கே 
யதிராஜர் விஷயத்தில் ஸாதிக்கிறார் . 


/ 


கட 


சப்தா திபோக ருசிரந்வஹ மேததே ஹா - சிற்றின்ப விஷயங்களை 
அநுபவிக்க வேண்டுமென்ற அவா ஒவ்வொரு நாளும் மேல்மேலும் 

ல னப்பெருகிக் கொண்டேயிருக்கிறது . இப்படி விரோதி 
ருசியின் பெருக்கு அபரிமிதமாயிருக்கையில் தேவரீரிடம் பக்தியெனும் 
இன்பரஸம் எப்படிக்கைகூடும் ? உம் திருவடியில் பக்தியென்னும் 
நிஷ்டைக்கு பகவந்நிஷ்டைக்குப்போல் சமம் , தமம் , விஷயரஸ உபரதி முத 
லிய குணங்கள் இருந்தால் தான் அதிகாரமுண்டு . " ஸத்புத்தி : ஸாதுஸேவீ 
ஸமூசிதசரித : தத்வபோதாபிலாஷ் சுச்ரூஷு : த்யக்தமான : ப்ரணிபதநபர ; 
ப்ரச்நகாலப்ரதீக்ஷ: சாந்தோ தாந்த : FF : சரண முபகத : சாஸ்த்ர 
விச்வாஸசாலீ சிஷ்ய: ப்ராப்த பரீக்ஷாம் க்ரு தவிதபிமதம் தத்வத :சிக்ஷணீய: " 
என்கிற ச்லோகத்தில் சிஷ்யத்வாதிகாரத்திற்கு லக்ஷணங்கள் கூறப்பட்டுள . 
( இந்த ந்யாஸதிலக ச்லோகம் ஸ்வாமியால் சிஷ்யலக்ஷணமாக உதா 
ஹரிக்கப்பட்டுள்ளது , இந்திரிய விஷயங்களில் பற்று அடியோடு அறுவது 
தானே சமதம குணங்களாகும் . அதிகாரமேயில்லாதவன் எப்படி உம் 
திருவடியில் நிரந்தர நிஷ்டையில் இறங்கமுடியும் . ஹா என்று 
நைராச்யத்தையும் நிர்வேதத்தையும் கூக்குரலிட்டுக்காட்டுகிறார் . 


மத்பாபமேவ ஹி நிதாநமமுஷ்ய - என் ஆத்மாவிற்கு வந்திருக்குமிந்த 
சிற்றின்ப ஆசை எனும் மஹாரோகத்திற்கு என்ன மருந்து என்று 
தேடவேணும் , வ்யாதிக்கு மருந்து தேடுவதற்கு முன் அதற்கு மூல 


32 


யதிராஜவிம்சதி 


காரணமான நிதாநம் என்னவென்று அறியவேணும் . இந்த ஆத்ம 
ரோகத்திற்கு நிதாநத்தைப் பராமர்சிக்கையில் 

என் னுடைய 

மி த 
பாபமே என்று தெளிகிறது ; வேறொருகாரணமுமில்லை . 

தத்வா ரய 
இந்த பாவத்தைக் கழிக்க எளிய மார்க்கம் தேவரீரிடமே இருக்கிறது . 
அதற்கு வெளியே போகவேண்டியதில்லை . பாபமென்பது என்ன ? என் 
கொடிய செய்கைகளால் என் மீது உண்டான ஈச்வரகோபம் . 

அவன் 
மன்னித்தால் போய்விடும் . அதற்கு அவன் வரையிலும் போக வேண் 
டியதில்லை . தேவரீருக்கு அவன் மிகவும் வசப்பட்டவன் . உம்முடைய 
கடாக்ஷம் எவர்பேரில் விழுந்து உம்முடைய ஸம்பந்தம் ஏற்படுகிறதோ 
அவன் மீது அவன் கடாக்ஷமும் கூட விழுந்து அ 

து அந்தப் பாபங்களைப் 
போக்கும் . ஆக அவனுடைய கோபம் தணிந்து இந்த ஆத்மரோகம் 
தீர்ந்துவிடும் . இப்படி என் விரோதியான பாபத்தை தேவரீரே என்னை 
அணுகாமல் தடுத்துத் தீர்த்துவிடவேணும் . கீதையில் " இந்திரியங்கள் 
நம்முடைய க்ஞானத்தை கொண்டு போகும் வழிப்பறிக் கொள்ளைக்கார 
ரான பரிபந்திகள் , அவர்கள் வசத்தில் அகப்படாமலிருப்பதற்கு பகவா 
னுடைய பாதுகாப்பைக்கோறி அவன் அவர்களுக்குத் தம் அதிகாரி புருஷர் 
கள் முலமாய் வேண்டிய பாதுகாப்பைச்செய்விக்கும்படி ப்ரார்த்தித்துக் 
கொள்ளவேணும் " 

என்பதை , “ இந்த்ரியஸ்யேந்த்ரியஸ்யார்த்தே ராகத் 
வேஷௌ வ்யவஸ்திதொள , தயோர் வசமாகச் சேத் தௌ ஹ்யஸ்ய பரி 
பந்திநௌ " " யத்தோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சித : இந்த்ரியாணிப்ர 
மாதீநி ஹரந்தி ப்ரஸபம் மந , தாநிஸர்வாணி ஸம்யம்ய யுக்த ஆஸீத மத்பா " 
என்ற சலோகங்களில் கூறியுள்ளது . திருடர்கள் கொள்ளையடிக்காமல் 
காப்பாற்ற வேண்டியது ராஜாவும் , அவனைச் சார்ந்த அதிகாரி புருஷர்களும் . 
காப்பாற்றும்பாரம் அவர்களுடையது . காமாதிதோஷஹரம் ஆத்மப 
தாச்ரிதா நாம் என்று முதல்ச்லோகத்தின் மூன்றாம் அடியிலேயே கூறியதை 
இங்கே நினைஓட்டுகிறார் . அகபரிஹரணாத் என்று பாபங்களைப் 
போக்குவது பகவானென்றும் , தேவனுக்கும் குருவெனும் தேவனுக்கும் 
பொதுவான அதிகாரம் என்றும் கூறப்பட்டதையுமிங்கே நினைக்க வேணும் . 
- वृत्त्या पशुनरवपुस्त्वहमीदृशोपि 

श्रत्यादिसिद्धनिखिलात्मगुणाश्रयोऽयम् । 
इत्यादरेण कृतिनोपि मिथः प्रवक्तं 

अद्यापि वञ्चनपरोऽत्र यतीन्द्र वर्ते ॥७ ॥ 
7. வ்ருத்யா பசுர் நரவபுஸ்த்வஹமீத்ருசோபி 

ச்ருத்யாதிஸித்த நிகிலாத்மகுணாச்ரயோதயம் | 
இத்யா தரேண க்ருதிநோபி மித : ப்ரவக்தும் 

அத்யாபி வஞ்சநபரோத்ர யதீந்த்ர ! வர்த்தே !! 


வியாக்கியானம் 


33 


பசவுரை: - யதீந்த்ர - பதிகட்கிறைவரே , அஹம்து - நானோ 
வென்றால் , வ்ருத்யா -- நடத்தையினால் , பலத்தால் , பசு :-ஜ்ஞான 
மில்லாத மிருகம் போல் வர்த்திப்பானாயிருக்கிறேன் . நரவபு : -- 
(நடத்தையால் பசு) ஆகாரத்தால் ( சரீரத்தால் ) மநுஷ்யவடிவா 
யிருக்கிறேன் . ஈத்ருாேபி - தேஹத்தால் மநுஷ்யஸா த்ருச்பமும் 
சரீரத்தால் ம்ருகஸா த்ருச்யமும் பொருந்திய ஓர் விசித்ர ஸங்கர 
ஜந்துவாயிருந்தும் , துர்லபமநுஷ்யதேஹம்பெற்றும் , இப்படி 
சாஸ்த்ரவச்யதையில்லாத பசுதுல்யனாய் உண்மையிலிருந்தும் , 
அயம்- இவர் ( எம்பெருமானராசார்ய பரம்பரை விரிப் ஹாஸனத் 
தில் வீற்றிருக்குமிவர் ) ச்ருத்யா திஸித்தநிகிலாத்மகுணாச்ரயோடம் இதி 
ஸதாசார்யர்களுக்கு நியதமாயிருக்கவேண்டியதாக ச்ருதிஸ்ருதி 
ஸதாசாரங்களால் ஸித்தமாயேற்பட்டுள்ள ( சமதமாதி ) 

ஆத்ம 
குணங்கள் யாவற்றுக்கும் நித்யம இருப்பிடமான 

ஆச்ரய பூத 
ரென்று , க்ருதிநோபி - என்னை ஆச்ரயித்து என்னைச்சுற்றியிருக் 
கும் ஜ்ஞானாதிபூர்ணரான அக்ரகண்யர்களும் , ஆதரேண - மிக்க 
பக்தியோடும் அன்போடும் , மித :-ஒருவர்க்கொருவர் ரஹஸ்யமாய் , 
ப்ரவக்தம் -விஸ்தாரமாய் என்னைப்புகழ்ந்து டேசுவிக்கும்படியாக 
அத்தனை வஞ்சனையிலேயே ஆழ்ந்து ஏமாற்றுவதையே வ்ருத்தி 
யாகக்கொண்டு , அத்ர- இந்தப் பாவனபுண்யரங்க க்ஷேதயத்தில் , 

உம் 
முடைய ஆசார்யபீடஸ்தானத்தில இருக்கையில் , அத்யாபி 
பரமஹம் ஸபரிவ்ராஜக ஆச்ரமத்தைப்பரிக்ரஹித்து இந்த ஸ்தானத்தில் 
அபிஷிக்தனாயிருக்கும் இப்பொழுதும் , வர்தே - வர்த்திக்கிறே 

வருகிறேன் . 


7 


நடக 


அவதாரிகை : - ஆறாவதான அதிகாராத்யாயத்தின் ஸுசனம் முன் 
ஆறாவது ச்லோகத்தில் நடந்தது . உபதேசஷட்கம் முடிந்து ஏழாவது அத் 
யாயத்தில் அதிதேசஷட்கம் தொடங்குகிறது . அதில் ப்ரக்ருதியின் 
தர்மங்களை விக்ருதியிலும் அநுஷ்டிக்கவேண்டுமென்று ஸாமாந்யமாக 
ப்ரதர்சனம் செய்கிறது . ஒரு யாகம் முதலிய வைதிககர்மத்தில் அங்கங் 
களையெல்லாம் வின் தாரமாய் வாசனிகமாக விதித்திருப்பதை ப்ரக்ருதி 
மூலம் என்பர் . விக்ருதி என்பது அதன் ஸாத்ருச்யமுள்ள மற்ற 
யாகாதிகர்மம் . மூலமான ப்ரக்ருதியில் விதிக்கப்பட்டிருக்கும் அங்கங்களை 


34 


யதிராஜவிம்சதி 


என்று 


விக்ருதியிலும் அநுஷ்டிக்கவேண்டுமென்று விதிப்பது . " ப்ரக்ருதிவத் 
விக்ருதி : கர்த்தவ்யா என்பது ஸாமான்யமாய் அதிதேசவிதி . ப்ரக்ருதி 
யைப்போல் அதிலுள்ளபடி விக்ருதிகர்மத்திலும் அநுஷ்டிக்கவேணும் . 
எம்பெருமானார் , மூலமான , ப்ரக்ருதிபூதரான நம் ஸம்ப்ரதாய ஆசார்யர் . 
நான் அந்தப் பரம்பரையில் அந்த ஸ்தானத்தில் ஆசார்யனாய் நிவேசநம் 
செய்யப்பட்டிருக்கும் விக்ருதி . யாகாதிகர்மங்கள் அசேதனங்கள் . அந்த 
விஷயத்தில் - " ப்ரக்ருதிவத் விக்ருதி :கர்த்தவ்யா 

செய்யப்படும் 
பொருளாக கர்மணிப்ர யோகம்தான் ஸம்பவிக்கும் . கர்த்ருத்வம் ஸம்பவியாது . 
இங்கே மூலப்ரக்ருதி ஸர்வஜ்ஞரான ச்ரேஷ்டதம ஜ்ஞானி ஆசார்யர் . 
விக்ருதியான நானும் சைதந்யவானே . பசுவ்ருத்தியாயிருந்தாலும் சைதந்யத் 
திற்குக் குறைவில்லை. எம்பெருமானாருடைய லோகோத்தர ஆசார்ய தர்ம 
சீலாசரணாதிகள் போலே கூடியவரையில் அந்த ஸ்தானத்தில் வீற்றிருக்கும் 
ஆசார்யர்களும் ஆசார்யதர்ம ஸம்பத்துக்களோடு ஸம்பந்தராயிருக்கவேணும் . 
" ப்ரக்ருதிவத் விக்ருதி : கரோதி என்று இங்கே அதிதேசத்தை மாற்றிக் 
கொள்ளவேணும் . மூல ஆசார்யர்களின் ஆசார்யஸம்பத்தைப் போன்ற 
ஸம்பத்தை விக்ருதியாயிருப்பவரும் அநுஷ்டிக்கவேணும் . தேஹத்தைப் 
பற்றிய பாஹ்ய காஷாயவஸ்த யக்ஞோபவீத த்ரிதண்டதாரணாதி வேஷங்க 
ளெல்லாம் மூல ஆசார்யரைப்போல 3 வ 

அனுகரண்ம் 

செய்கிறேன் . 
கர்மேந்திரியங்களைப் பற்றிய பாஹ்ய ஸந்யாஸ ஆசாரங்களையெல்லாம் 
அப்படியே அநுகரணம் செய்கிறேன் . ஆந்தரமான சமதமாதிகுணங் 
களையும் , ஜ்ஞாதேந்த்ரியங்களின் கையத்யத்தையும் அநுஸரிப்பதில்லை . 
மேலுக்கு மட்டும் பாவனையே . ப்ரக்ருதியைப் போல் தேஹவேஷங்களிலும் 
கர்மேந்திரிய நீர்வர்த்யமான பாஹ்ய ஆசாரங்களிலும் மட்டும் அநுகரண 
முண்டு , ஆந்தர சமதமாதி இந்த்ரிய நிக்ரஹம் கூடிய மனச்சுத்தியை 
அநுஷ்டிப்பதேயில் , தத்விபரீ தசீலமேயுளது. " ச்ரோத்ரியம் ப்ரஹ்ம 
நிஷ்டம் " என்று ஆசார்யரை முண்டகம் வர்ணித்தது . ஸம்ஸ்க்ருத 
த்ராவிட உபய வேதங்களையும் அத்யயனம் செய்த ச்ரோத்ரியலக்ஷணத்தை 
ஸம்பாதித்திருந்தாலும் , 

என் : மாது : ப ன 
Sairar ”( சாந்தோ தாந்த : உபரத : தி Fr : ஸமாஹிதோ 
பூத்வா ஆத்மந்யேவாத்மாநம் பச்யேத் ) என்று ப்ருஹதாரண்யகத்தில் 
ப்ரஹ்மநிஷ்டைக்கு அவச்யாபேக்ஷிதமாக விதிக்கப்பட்டிருக்கும் சமதமாதி 
அந்தரங்கஸம்பத்துக்களைத் தேடவில்லை. அநுஷ்டிக்கவில்லை . அதற்கு 
விபரீதமாகவே நடக்கிறேன் . ஸாது தமரான 

பெரியோர்கள் வர்த்திப் 
பதைப்போலே ஆசார்யள் தானத்தில் இருப்பவர் வர்த்திக்கவேணும் 
என்னுடைய ஆந்தரவ்ருத்திகள் 

இருக்கின்றன . 
தேஹவ்ருத்திகள் மூலத்தை போலவே வேஷமாக நடிப்பு. 


விபரீதமாக 


வியாக்கியானம் 


35 


நானுண்மையில் மூலவிபரீதமாகவே வர்த்திக்கிறேன் . மூலத்தைப்போல 
சரிக்கவேண்டும் அநுஷ்டிக்கவேண்டுமென்ற அதிதேசத்தில் 
தேஹநிபந்தன மான பாறயவேஷங்களிலும் பாஹ்யக்ரியைகளிலும் 
மட்டுமே ப்ரக்ருதி தர்மசரணம் . ஆத்மாவைப்பற்றிய அத்யாவச்யகமான 
ஆத்மதர்மங்களின் சரணம் அடியோடு இல்லை . இப்படி மூலமான ப்ரக் 
ருதியின் தர்மங்களை அநுஷ்டிப்பதில் தேஹஸம்பந்தமான ப்ராக்ருத 
பாஹ்யதர்மங்களை மட்டும் அநுஷ்டித்து , அத்யாவச்யகமான ஆத்மதர்மங் 
களை அடியோடு லோபம் செய்கிறேன் . என்னுடைய பாஹ்யகாஷாயாதி 
வேஷங்களாலும் எம்பெருமானார் ஸ்தானத்தில் ஆஸிகையாலும் ஸ்வயம் 
ப்ரஹ்மநிஷ்டா ஸம்பத்துக்களால் பூர்ணஸம்பன்னரும் , ஸித்தர்களும் க்ருதி 
களுமான என்னைச் சுற்றியுள்ள ப்ராஜ்ஞதம் சிஷ்யர்கள் எல்லோரையும் 
நான் சமதமாதி ஆத்மகுண பூர்த்தியுடையவன் போலே நம்பச்செய் 
ஏமாற்றி வருகிறேன் . எப்பொழுதும் சமீபத்திலேயே இருக்கும் அந்தே 
வாஸிகளான மஹாப்ராஜ்ஞங்களையும் இப்படியே முழுமோசமாய் நிபுண 
சடனாக இருந்து ஏமாற்றிவருகிறேன் , வஞ்சனத்தில் என்னிலும் நிபுண 
ரில்லை , வஞ்சனையையே ஓர் வ்யஸனமாகவும் வ்ருத்தியாகவும் கொண்டு 
வஞ்சனபரனாகவே வர்த்திக்கிறேன் . வஞ்சனபர : என்று யா முனர் நைச் 
யத்தால் செய்தது நைச்யாநுபந்தானம் . எனக்கு வஞ்சனம் உண்மையான 
வ்ருத்தி . த்தாயியானசீலம் . ராமாநுஜதர்சன மூல ஆசார்யரின் ஸாத் 
ருச்யம் எனக்கு மேல் தேஹ வேஷமான காஷாயத்ரிதண்டாதிகளில் 
மட்டுமேயுளது . 

1. ப்ரக்ருதிக்குள்ள அங்கதர்மங்களை விக்ருதியிலும் 
அனுஷ்டிக்க வேண்டுமென்று அதிதேசம் . ப்ரக்ருதிக்கும் விக்ருதிக்கும் 
ஸாத்ருச்ய மிருக்கவேணும் . ப்ரத்யக்ஷ வசனம் , நாமதேயம் , சோதனா 
லிங்கா நுமித வசனம் என்ற மூன்றைக்கொண்டு எந்த ப்ரக்ருதிக்கு எது 
விக்ருதி என்று அறியவேணும் . flam : TTREETION 

என்தாரா €TT (தரிவித :ச அதிதேச , ப்ரத்யக்ஷ வசநாத் , 
நாமதேயாத் , சோதனாலிங்கா நுமித வசநாச்ச ) என்று சாஸ்த்ரதீபிகை, 
தீர்த்தகரரான ஸ்ரீபாஷ்யகாரர் போற்றிய ஸதாசாரங்களையே அவர் 
ஸ்தானத்தில் பின்வரும் பரம்பராசார்யர்கள் பற்றி நடக்கவேண்டும் . 
ப்ரபன்ன ஜன கூடஸ்த்தரான ஆத்யகுலபதி சடகோபனுடைய குணசீலா 
சாரங்களை ஸ்ரீவைஷ்ணவ ஸம்ப்ரதாயஸ்த்தரான ஆசார்யர்கள் பின்பற்ற 
வேணும் : சடகோபர் பரம்பரையில் வருமாசார்யர்களே சடராய் வஞ்சன 
பரராய் இருக்கலாமோ ? என்னுடைய வஞ்சனபரதையால் 
வுள்ளம் புண்படாதோ ? ஆதிகுருவான பதரிகாச்ரமதாபஸ நாராயணனைப் 
போல் இருக்க வேண்டாவோ ? " तदात्मनिरते उपनिषत्सु ये धर्माः ते 

HTT TT " ( ததாத்மநிரதே உபநிஷத்ஸு யே தர்மா : தே . 
மயி ஸந்து தே மயி ஸந்து ) என்று தினமும் சாந்திபாடம் ஓதுவிக்கிறேன் 


LDL 


36 


யதிராஜவிம்சதி 


நவகபால 


என்று 


2. உபநிஷத்தில் சிக்ஷிக்கப்பட்ட ஆந்தர ஆத்ம குணங்களில் ஒன்றுகூட 
என்னிடமில்லை . ஸ்ரீவைஷ்ணவ வேதார்த ஸம்ப்ரதாய ஆசார்யர் என்கிற 
நாமதேயம் எனக்கு இருப்பதாலும் , ப்ராசீன மூலாசார்யர்களின் ஆகா 
ராதிகளை நானும் அங்கங்களாக அநுஷ்டிக்கவேணும் . அக்நிஹோத்ரம் 
என்ற ஸத்ருசமான நாமதேயத்தைக்கொண்டே குண்டபாய்களின் அயன 
மென்னும் விக்ருதியில் நித்யாக்நிஹோத்ர தர்மங்களைச் செய்ய வேண்டு 
மென்று , பூர்வமீமாம்ஸை ஏழாவது அத்யாயம் மூன்றாவதுபாதத்தில் முதலதி 
கரணத்தில் நிர்ணயிக்கப்பட்டது . அதேபாதத்தில் ஆறாவது அதிகரணத்தில் , 
எர்னார் என தான் பார் ( ஆதித்யாயாம் வைஷ்ண 
வோ நவகபாலோ பவதி ) என்று விதிக்கப்பட்ட ப்ரக்ருதிக்குள்ள அங்க 
தர்மங்களெல்லாம் ராஜஸுயயாகத்தில் " வைஷ்ணவ : த்ரிகபால : என்று 
விதிக்கப்பட்ட மூன்று ஒட்டுப்புரோடாச கர்மத்தில் வைஷ்ணவ என்ற 
பேர் ஒற்றுமையைக்கொண்டு அதிதேசத்தால் வருமோவென்று 

பூர்வ 
பக்ஷம் பண்ணி , வைஷ்ணவ என்கிற பதம் தத்திதப்ரத்யயத்தால் 
விஷ்ணுதேவதோத்தேச்யகம் 

என்பதை 

மட்டும் தான் விதிக்கும் , 
வைஷ்ணவ 

கர்மத்திலுள்ள அங்கங்களைக் கொண்டுவராது 
நிர்ணயிக்கப்பட்டுள்ளது . அந்த ந்யாயத்தால் வைஷ்ணவ 
என்கிற பெயர் ஸாத்ருச்யத்தால் விஷ்ணு தேவதையை வழிபடுபவர் 
என்பது மட்டுமே ளித்திக்குமல்லாது வைஷ்ணவருக்கு லக்ஷணமான 
சீலகுணாதிகள் ஸித்திக்கமாட்டாது என்றும் ஓர் ரஸப்ர தர்சனம் . 
3. விஷ்ணுலிங்கமென்று ஸந்யாஸாச்ரமத்திற்குப்பெயர் . பெயருக்கு ஸத்ருச 
மாக காஷாயத்ரிதண்டயக்ஞோபவீதாதிதாரிகளான த்ரிதண்டி வைஷ்ண 
வருக்குள்ள பாஹ்யாசார வேஷங்களைப் பின்பற்றுகிறேனயொழிய 
வைஷ்ணவயதிகளுக்கு இன்றியமையாத ஆத்மகுணங்களான யதிதர்மங்களை 
ஆதரிக்கவில்லை என்றும் நைச்யம் நிர்வேதம் . 4. முன்ச்லோகத்தில் 
ஸூசிதமான அதிகாராத்யாயத்தில் அதிகார விசாரங்கள் 

செய்யப் 
பட்டன . ஹ்ருத்யபேக்ஷயா து மநுஷ்யா திகாரத்வாத் " என்ற ப்ரஹ்ம 
சூத்திரத்தின் படி மநுஷ்யர்கள்தான் சாள் த்ரவிதிகளை யநுஷ்டிக்கக்கட்டுப் 
பட்டவர்களும் அதிகாரிகளுமாவர் . திர்யக்குகளான பசுக்களுக்கு வேத 
சாஸ்த்ர கர்மாதிகாரமில்லை. சாஸ்த்ரம் மனுஷ்யாதிகாரம் மட்டுமே 
என்று பூர்வமீமாம்ஸை ஆறாவது அதிகாரம் முதல் பாதம் இரண்டாம் அதி 
காணத்தில் நிர்ணயிக்கப்பட்டது . என் உடம்பு மாநுஷ வடிவாயினும் நான் 
வ்ருத்தியாலும் ஸ்வபாவத்தாலும் பசுவேயாய் உளன் என்று நைச்ய 
ப்ரதர்சனம் . 5. “சீலவ்ருத்த பலம்ச்ருதம் " என்று நாரதர் தர்மபுத்திர 
ருக்கு ஸபாபர்வம் ஆரம்பத்தில் கச்சித் ஸர்க்கத்தில் அளித்த பதில் , 
ஸம்ஸ்க்ருதத்ரமிட உபய வேதாத்யய நச்ருதம் என்னிடமிருந்தாலும் அதற் 
குத்தக்க சீலமும் வ்ருத்தமுமில்லை என்று நைச்யத்தால் ஆத்மநிந்தை . 
மநுஷ்யதேஹத்தை வஸ்திரம்போல் போர்த்திக்கொண்டிருக்கிற பசு ஆத்மா 

ஆத்மாவின் வ்ருத்த சீலங்களே எனக்குண்டு. 


நான் . 


பசு 


வியாக்கியானம் 


37 


பகவானுடைய 


கானம் . 


மநுஷ்யாத்மாவான ஸ்ரீவைஷ்ணவ ஆசார்யர்களுக்கும் யதிகளுக்கும் 
வேண்டிய ஆத்மகுணங்களில்லை . 6. க்ஞாநோக ஹீரு : பசுபி : ஸமாக : 
என்பர் . க்ஞாநஹீநம் குரும் ப்ராப்ய என்று நிந்திப்பர் ; " க்ஞாநிந: தத்வ 
தர்சிந: " என்று அநுபவபர்யந்தமான தத்வஸாக்ஷாத்காரமுள்ள ஞானிகளே 
உபதேசிக்கத்தக்க ஆசார்யர்களென் 

" நான் 
க்ஞான ஹீநகுரு என்று ஆத்மநிந்தை . 7. " மநுஜபசுபி : நிர்மர்யாதை : 
என்று வேணீஸம்ஹாரத்தில் , சல் த்ரத்தைக்கீழே எரிந்து விட்டு நிச் 
சேஷ்டராய் இருந்த த்ரோணாசார்யரைக்கொன்ற த்ருஷ்டத்யும்னா 
களைப்பற்றிய அச்வத்தாமனுடைய நிந்தைச்சொல் , நான் 

மநு ஜயசு 
என்று இங்கே ஆத்மநிந்தை . 8. பசுவத் மூர்க்கோ பவேத் என்பர் . இங்கே 
பசு என்று ஆத்மநிந்தை . அடுத்த ச்லோக ஆரம்பத்தில் " மூர்க்க : என்று 
ஸ்வநிந்தை . " தம்முடைய மூர்க்கத்வத்தை அநுஸந்தித்தருளுகிறார் மேல் 
ச்லோகத்தாலே " என்று பிள்ளைலோகம் ஜீயர் பணித்ததையும் இங்கே 
நினைக்கவேணும் . 

பசுத்தன்மையால் மூர்க்கத்வம் சித்தம் . 9. R 
सत्संप्रदाये स्थिरधिवमन श्रोत्रियं ब्रह्मनिष्ट सत्त्वस्थं सत्यवा समय 
नियतया माधुवृत्त्या समेतम् । डम्भालूयादिव जितविषयग दीर्घवन्धु 
दयालु स्खालित्ये शासितारं स्वपरहितपरं देशिक भूष्णुरीसेत् ॥ 
( ஸித்தம் ஸத்ஸம்ப்ரதாயே ஸ்த்திர தியமநகம் ச்ரோத்ரியம் ப்ரஹ்மநிஷ்டம் , 
ஸத்வஸ்த்தம் ஸத்யவாசம் ஸமயநியதயா ஸாதுவ்ருத்யா ஸமேதம் , ! டம் 
பாஸூ யாதிவர்ஜம் ஜிதவிஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளும் , ஸ்க்காலித்யே 
சாஸிதாரம் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரீப்ஸேத் !! ) 

என்ற 
ச்லோகத்தில் ஆசார்யலக்ஷணம் கூறப்பட்டதை ஸ்வாமி உதாஹரித் 
துள்ளார் . 


10 


வ்யா : - வ்ருத்யா பசு : தமக்கு மூர்க்கத்வத்தை ஸாதிக்க பசுஸாத்ருச் 
யத்தைக்காட்டினால் போதும் . " சா ”(பசுவந்மூர்க்கோ பவேத் ) 
என்பர் . ஸ்ரீசங்கரரும் தம் பாஷ்யத்தொடக்கத்தில் ப்ரஹ்மத்தை அறிய 
ஆசையும் யத்தமுமில்லாத கேவலக மடரான வைதிகர்கள்கூட பசுக்கள் 
போன்றவரே ஆவர் ; " पश्वादिभिश्चाविशेषात् " ( பச்வாதிபி : ச 
அவிசேஷாத் ) என்று பணித்தார் . பசும்புல் முதலிய ஆஹாரத்திலும் , 
அதைக்கொடுப்பவரிடமும் ப்ரியமும் , அச்சமின்மையும் , தடிஎடுத்து ஓங்கு 
பவரிடம் பயமும் இருப்பது பசுக்களுக்கும் மநுஷ்யர்களுக்கும் துல்யம் 
என்பதைக் காட்டினார் . ஆஹார நித்ராபயாதிகள் இருவருக்கும் பொது 
வான வ்ருத்தி . இவையெல்லாம் தேஹத்தையும் அதன் ஜீவனத்தையும் 
பற்றியவை . ஆத்மோஜ்ஜீவனமென்பதே பசுக்களுக்குத்தெரியாது , 

யதி -10 


38 


யதிராஜவிம்சதி 


என்ற 


அவ 


மநுஷ்யதேஹம் ஆத்மோஜ்ஜீவளூர்த்தமே ஈச்வரனால் அருளப்பட்டது . 
" ப்ரவ்ருத்தி நிவ்ருத்திகள் பசுவைப் போலவே 

மஹாசார்யர் 
உரைக்கு சாஸ்த்ரஹித ப்ரவ்ருத்தி நிவ்ருத்திவசமான வ்ருத்தியில்லை 
என்று திருவுள்ளம் . " நீர் மதுஷ்யர்தானே . சாஸ் த்ரங்களை ச்ரவணம் 
செய்து ஆஸ் திக்யாதிகளை உண்டாக்கிக்கொள்ளலாகாதோ என்று யதி 
ராஜர் கேட்க , “ நான் தேஹத்தால் மட்டும் மநுஷ்யன் . வருத்தியினால் 
பசுவே 

என்று இந்த ச்லோகத்தில் கூறுவதாக மஹாசார்யர் 
தாரிகை. " சாஸ்த்ரம் மநுஷ்யாதிகாரமென்பது உண்மையே ; நான் 
மனுஷ்ய வடிவாயினும் வ்ருத்தியினால் பசுவே , பாஹ்யமான சதுஷ்பாத்த்வம் 
( நான்கு காலுடைடமை ) இல்லையேயாகிலும் , ஆந்தரமான அஜ்ஞானம் 
உண்டு என்கை . ( ஜ்ஞாநேந ஹீந : பசுபி : ஸமாந :) என்கிறபடியே 
த்விபாத் ( இரண்டு கால் ) பசுவும் உண்டு என்கிறார் " என்றும் மஹா 
சார்யர் உரை . " சால் த்ராப்யாஸத்திற்கு யோக்யமான நரஜன்மத்தால் 
மநுஷ்யத்வமும் சாஸ்த்ரவச்யதையில்லாத பசுக்களைப்போல ஆத்மக்ஷேம 
நினைவில்லாத பசுவ்ருத்தி மாத்ரத்தால் பசுத்வமும் ஆக இரண்டு தன்மை 
யையும் உடையவன் அடியேன் . வ்ருத்தத்தால் பசு , 

தஹத்தால் 
மநுஷ்யன் என்று ஜீயர் ப்ரதர்சனம் . அஹம்து- ( நானோவென்றால் ) 
என்று பின்னுள்ள பதங்களை இங்கேயும் அந்வயித்தும் , நரவபு : பசு : 
என்று அதோடு சேர்த்து அந்வயித்தும் , நான் பசுவிலும் ஓர் விஜாதீய 

என்று ஜீயர் காட்டும் ரஸம் ரஸ்யம் . மேல் ஆகாரத்தால் 
காணும் மனுஷ்யத்வத்தை வ்யாவர்த்திப்பது . உண்மையில் பசுத்தன்மை . 
“ வ்ருத்தி ஜ்ஞாப்ய நர பசுத்வ வாந் என்று அண்ணா அப்பங்கார் 
ஸ்வாமியின் தர்க்கரீதி ப்ரதர்சனம் . " வ்ருத்யா " என்று வ்ருத்தத்தை 
ச்லோகத்தின் தொடக்கத்தில் ஹேதுவாக படித்தது மிக்கரஸம் . “ வ்ருத்யா 
வஞ்சனபரோவர்த்தே என்றும் மேலே அந்வயம் கொள்ள இடமுண்டு. 


மான பசு 


நரவபு : - தேஹத்தால் மட்டும் மநுஷ்யன் . விவேகமெனும் பகுத்தறி 
வின்மையால் மனுஷ்யர்களிடமிருந்து பசுக்களுக்கு வேறுபாடு ப்ரஸித்தம் . 
ஆஹார நித்ராதி க்ராம்ய வ்ருத்திகள் இருவருக்கும் ஸமானம் . அதனால் 
மட்டும் மநுஷ்யருக்குப் பசுவைக்காட்டிலும் வேற்றுமை ஏற்படாது . " Ergo 
नारायणो देवः कृत्वा मर्त्यमयीं तर्नु । मग्नानुद्धरते लोकान् कारुण्यात् शास्त्र 

|| ( ஸாக்ஷாந்நாராயணோ தேவ : க்ருத்வா மர்த்யமயீம் தநும் , மக்நா 
நுத்தரதே லோகாந் காருண்யாத் சாஸ்த்ரபாணிநா ) ( ஜகதீச்வரனான நாரா 
யணதேவன் ஓர் மநுஷ்யன் போன்ற தேஹத்தை அமைத்துக்கொண்டு மற் 
றோர் ஜீவ வ்யவதான மில்லாமல் தானே நேரில் ஸாக்ஷாத்தாக அநுட்ர 
வேசித்து ஓர் ஆசார்யனாக அவதரித்து சாஸ்த்ரமெனும் கையினால் 
ஸம்ஸார ஸமுத்ரத்தில் மூழ்கி இருக்கும் சேதனரைக்கை தூக்கிக்கரை 


வியாக்கியானம் 


39 


என் 


யேற்றிவைக்கிறான் ) என்ற வசனப்படி நாராயணனே கருணையினால் 
ஆசார்யனென்ற மநுஷ்யதே ஹரூபத்தோடு ஆசார்ய க்ருத்யம் செய்கிறார் . 
நம் ஆசார்யர்கள் மானிடதேஹத்தோடு இருந்தாலும் ஸாக்ஷாத் நாராயண 
தேவனே . நர : என்பது நாராயணனுக்குப்பெயர் . கார் : 
( ஜஹ்நுர் நாராயணோ நர :) 

பெஹள்ரநாமம் . ந ரீயதே இதி 
நர : " அவ்யயமான சாச்வத புருஷன் . ஸதாசார்யர்களுடைய திருமேனி 
ஸாக்ஷாத் நாராயணன் பரிக்ர ஹித்து அதுப்ரவேசித்த திருமேனியே . 
அந்த தேஹம் நரனென்னும் நாராயணனுடைய வபுஸ்ஸாகவே இருக்க 
வேணும் . ஸத்ஸம்ப்ரதாய ஆசார்யர்களெல்லாம் நரவடிவம் கொண்ட 
நாராயணன் திருமேனி யேயாவார் . அதற்கு நான் ஓர் அபவாதம் . நர 
னென்னும் நாராயண தேஹமாய் இருக்கவேண்டியது போய் , கேவல 
மநுஷ்யதேஹமான இருப்பு என்று வெறுப்பு . பசு மநுஷ்யதேஹத்தைப் 
பூண்டிருக்கிறதென்றும் நிந்தை . சிறுமாமனிசர் என்று இருக்கவேண்டியது 
போய் சிறு ம்ருகமாயிற்று . ப்ரஹ்ம ப்ராயனாய் வர்த்திக்க 
வேண்டியது போய் பசு ப்ராயனாய் வர்த்திக்கிறேன் . 

நரவபுரஹம் 
வ்ருத்யாது பசு ; - பச்வாசாரன் . ஜ்ஞான ஹீனமான பசுவே . அஹம் 
என்பதை முன்னும் பின்னும் அந்வயிக்கவேணும் ; 

என்ப 
விஷ்ணுவாசகம் ; விஷ்ணு : லிங்கம் என்பது ஸந்யாசம் . லிங்கம் என்பது 
சரீரத்தையும் சொல்லுவது . ஸந்யாஸியின் திருமேனி விஷ்ணுத்திருமேனி 
நரவபு : என்பதால் சன்யாசி வேஷமும் ஸுசிதமாகிறது . ஸகல விஷய . 
ஆசைகளையும் தே ஹஸம்பந்த ஸம்பந்திகளையும் துறந்து சமதமாதி ஆத்ம 
குண ஸம்பன்ன ராய் அத்யாத்ம ஜ்ஞான நீத்யராய் இருக்கவேண்டியது 
போக இப்படி பசுவ்ருத்தியாய் இருப்பதாய் நிர்வேதம் . 


3. நர 


அஹம் ஈத்ருசோபி - ( 1 ) உண்மையில் ஆந்தரமாய் பசுப்ராயனாய் 
இருந்தாலும் , ( 2 ) ஸாக்ஷாத் நாராயணனே என் மநுஷ்யசரீரத்தைப் 
பரிக்ரஹித்து உள்ளிருந்து நானெனும் ஆசார்யனாக விளங்குகிறான் என்ற 
வசனத்திற்கேற்ப நான் ஸகல ஒளபநிஷத ஆத்மகுணசீல ஸம்பன்னமாய் 
இருக்கவேண்டியது அவச்யமாயினும் . ( 3 ) எம்பெருமானார் குருபரம்பரா 
பீடத்தில் இப்பொழுது நிவேசிக்கப்பட்டு விஷ்ணுலிங்க சன்யாசியாய் 
இருப்பதற்குத் தகுந்த ஜ்ஞான ஆத்மகுணாதி ஸம்பத்துகளோடு இருக்க 
வேண்டியிருந்தும் . ( 4 ) ப்ரகார ஸாத்ருச்யத்தைக் காட்டும் ஈத்ருச சப்த 
ப்ரயோகத்தால் அதிதேசத்திற்கு மூலமான ஸாத்ருச்ய நியமம் த்வனிக்கப் 
படுகிறது , 


ச்ருத்யாதி ஸித்தநிகிலாத்ம குணாச்ரயோயம் - ச்ருதி முதலிய ப்ர 
மாணங்களால் வேதாந்தாசிரியர்களான ப்ரஹ்ம நிஷ்டருக்கு நியதமாயிருக்க 


40 


யதிராஜவிம்சதி 


எவை 


வேண்டிய ஆத்மகுணங்கள் விதிக்கப்பட்டுள்ளன . ப்ரஹ்மோபாஸனத்திற்கு 
அவச்யமான ஆத்மகுணங்கள் , கர்மம் , ஆசாரம் முதலிய அங்கங்கள் 
விதிக்கப்பட்டுள்ளன . ஆதி என்பதால் ரும் திகள் , ப்ரஹ்மஸூத்ரங்கள் , 
ஸதாசாரங்கள் 

ஸம்ப்ரதாயாசரணைகள் இவற்றைக் கொள்ளவேணும் . 
மீமாம்ஸை 3 - வது அத்யாயத்தால் யாகாதிகளுக்கு அங்கங்கள் 
என்று தீர்மானிக்க ச்ருதி லிங்கம் , வாக்ய ப்ரகரண ஸ்த்தான ஸமாக்யை 
கள் என்னும் ப்ரமாணங்கள் காட்டப்பட்டுள்ளன . ச்ருத்யாதி பலீய 
ஸ்த்வாச்ச நபாத: என்ற ப்ரஹ்மஸூத்ரத்தாலும் அந்த ச்ருத்யாதி ப்ர 
மாணங்களும் அவற்றின் பலாபலமும் ஆதரிக்கப்பட்டுள்ளன . இங்கே 
ஆதி என்பதற்கு லிங்கம் முதலிய ஐந்து ப்ரமாணங்களையும் கொள்ள 
லாம் . சமதமா த்யுபேத: ஸ்யாத் ததாபி ததங்கதயா தத்விதே : " என்கிற 
ப்ரஹ்மஸூத்ரத்தால் , சமம் , தமம் , உபரதி , திதிக்ஷை , ஸமாதாநம் , 
ச்ரத்தை முதலிய ஆந்தர ஆத்மகுணங்கள் க்ருஹல் தரான ப்ரஹ்மோ 
பாஸகருக்கும் அவச்யமான அங்கங்களாக விதிக்கப்பட்டுள்ளன . ஸன்யாஸி 
யான ஆசார்யர்களுக்கு அவை அவச்யவமென்பது கைமுத்ய ஸித்தம் . 
ப்ரபன்ன ரான க்ருதக்ருத்ய ப்ரஹ்மநிஷ்டருக்கும் அவை ஸித்தமான அதி 
காரி விசேஷணங்களாக அவிச்சின்னமாய் யாவதாயுஷம் தொடர்ந்திருக்க 
வேண்டும் . " நாவிரதோது : ச்சரிதாத் நாசாந்தோ நாஸமாஹித : என்கிற 
ச்ருதியையும் நினைக்கவேலும் . " அத்வேஷ்டா ஸர்வபூதாநாம் " என்று 
தொடங்கினதும் , அமானித்வமதம்பித்வம் என்று தொடங்கினதும் , 
" அபயம் ஸத்வ ஸம்சுத்தி : " என்று தொடங்கியதுமான பல கீதா ச்லோகங் 
களையும் நினைக்கவேணும் . இந்த ஆத்மகுணங்களில் பரம ஆதரத்தால் 
பகவான் திரும்பவும் திரும்பவும் இவற்றைப்பாடியது . 

" யஸ்யைதே 
சத்வாரிம்சத் ஸம்ஸ்காரா : அஷ்டாவாத்மகுணா: என்று எட்டு ஆத்ம 
குணங்கள் கௌதமதர்ம சூத்ரத்தில் விதிக்கப்பட்டுள்ளன . தேஹஸம்ஸ் 
காரங்கள் ஏறத்தாழ இருந்தாலும் ஆத்மகுணங்கள் அவச்யம் பூர்ணமாய் 
இருக்கவேணும் என்று கௌதமர் வற்புறுத்தியிருப்பதை " ஆத்மகுண " 
என்பதால் சூசிக்கிறார் . தேவத்தின் வ்ருத்திகளுக்கும் வேஷங்களுக்கும் 
ப்ரதிகோடியாக ஆத்மகுணங்களின் மீறக்கூடா ஸூசிக்கிறார் . 

என்பதால் இது நிர்விவர தமாய் ஸர்வவேதாந்த ஸித்தாந்த 
ஸித்தமென்பதையும் ஸுசிக்கிறார் . ‘நிகில என்பதால் மேலேகூறிய 
வசனங்களில் குறிக்கப்பட்ட அசேஷ குணங்களும் இருக்கவேணுமென்றும் 
ஒவ்வொரு குணமும் கிலமென்பதேயில்லாமல் ஸம்பூர்ணமாய் இருக்க 
வேணுமென்றும் ஸுசனம் , ப்ரத்யேகம் ஸம்பூர்ணமாய். இந்த அசேஷ 
குணங்களும் இவரையே ஆச்ரயித்திருக்கின்றன . இந்த ஆச்ரயமில்லா 
விடில் அவை நிராச்ரயமாய் திண்டாடுமென்றும் ரஸஸுசனம் . குணங் 
களுக்கு ஆச்ரயாபேரை நியதம் . 


டாமையை 


ஸித்த 


வியாக்கியானம் 


41 


கூடி 


ச்ருதிகள் , கீதை முதலிய ஸ்ம்ருதிகள் , இவற்றுள் வெவ்வேறு 
இடங்களில் சிலசில ஆத்மகுணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . இவை 
எல்லாவற்றையும் சேர்த்து ஓர் ஸகலகுணோபஸம்ஹாரம் பண்ணி 
அத்தனை குணங்களின் 

ஸமுதாயம் நிச்சேஷமாய் என்னிடம் 
இருப்பதாக நினைத்து ஆச்சர்யத்துடன் பேசிக்கொள் 
கிறார்கள் . அவர்கள் எத்தனை நிபுணரான ப்ராஜ்ஞராயினும் அவர்க 
ளுடைய அபாரமான ச்ரத்தாபக்திகளால் இப்படி எல்லா குணங்களுக்கும் 
ஆச்ரயமான ஓர் வ்யக்தி என்பது அயமேவ " ( இவர் ஒருவரே ) என்று 
ஏமாந்து போகிறார்கள் . அவர்கள் நிபுணரான க்ருதிகளாயிருந்தும் அவர் 
களின் நைபுண்யத்திற்கு மேற்பட்டது என்னுடைய ஏமாற்றும் நை புண்யம் . 
அவர்களுடைய அப்ரகம்ப்யமான ச்ரத்தா பலத்தைக்கொண்டு நான் 
அவர்களை இப்படி 

வஞ்சிக்க ஸாத்யமாகிறது. அண்ணா அப்பங்கார் 
ஸ்வாமி உரையில் " ஆச்ரய : " என்பது உத்தேச்யமென்றும் " அயம் 
என்பது விதேயஸமர்ப்பகமென்றும் ரஸமாக உரைக்கப்பட்டது . 
உத்தேச்யம் பூர்வம் விதேயம் பரம் என்று ந்யாயம் . முன்பதம் உத்தேச் 
யத்தைச் சொல்லும் ; பின் பதம் விதேயத்தைச் சொல்லும் . அந்த ந்யாயம் 
அந்த உரைக்கு பலம் கட்டுகிறது. இங்கே ஆச்ரய : என்று முன்பும் 
அடுத்தாற்போல் அயம் என்றும் வைக்கப்பட்டிருப்பதற்கு அப்படித்தான் 
பொருள் கொள்ளவேனும் , ராமாயண ஸங்க்ஷேபாரம்பத்தில் " T 
சர்க் என்று ஆரம்பித்து துர்லபமான பலகுணங்களைக் 
கூறி இத்தனை குணங்களும் சேர்ந்துள்ள வ்யக்தி என்று அக் 
வேஷணம்செய்து அப்படிப்பட்ட ஓர் ஆச்ரயத்தை நிர்ணயித்துக்கொள் 
வது போல இவர்களும் ஸகல ப்ரமாண ஸமுதாயஸித்தமான 
ஆத்மகுணங்களின் ஸமுதாயம் இப்பொழுது உலகத்தில் யாரிடம் கூடி 
உள்ளன என்று ஆலோசித்து இவர்தான் இந்த வ்யக்தி என்று நிச்சயித்துக் 
கொள்கிறார்கள் . " ச்ருத்யாதி நிகிலாத்ம குனாச்ரயமுத்திச்ய அயமிதி 
தாதாத்மயேந விதி : தேநச உத்தேச்யதாவச்சேதகவ்யாபகத்வம் விதேயே 
பாஸதே என்று அந்த ஸ்வாமி ஸ்ரீஸூத்தி. அயமென்பதோடு ஏவ 
என்னும் அவதாரணத்தையும் கூட்டிக்கொள்ளலாம் . 

இத்யாதரேண-- ( 1 ) இப்படி அத்புத ரா நுபவத்தோடு ஆச்சர்யம் 
ஆச்சர்யம் என்று மனமார்ந்த பரிவுடன் . ( 2 ) “ குரும்ப்ரகாசயேத்திமான் " 
என்ற விதியினால் சோதிதராய் புகழ்வரல்ல . ப்ரீத்யைவ காரிதராய் 
உள்ளே நாபியிலிருந்து வரும் சொல் . 

க்ருதிநோபி ( 1) ஸர்வஜ்ஞரும் , குணதோஷ விசார நிபுணரும் , தோஷ 
ஜ்ஞருமான வித்வான்கள் . " வித்வான் , விபச்சித், தோஷஜ்ஞன் , கோவி 

யதி -11 


எல்லா 


42 


யதிராஜவிம்சதி 


ஸுரி, 


தன் , ப்ராஜ்ஞன் , ஸங்க்யாவான் , பண்டிதன் , கவி , தீமான் , 
க்ருதீ , விசகணன் என்று அமரர் காட்டும் க்ருதிசப்த பர்யாயங்கள் . 
" ஸங்க்யா - விசாரணா அஸ்தி அல்ய இதி ஸங்க்யாவாந் என்று ஸுதை 
உரை . இத்தனை பொருள்களையும் இங்கே க்ருதிசப்தத்திற்குக் கொள்ள 
லாம் . ஸதா கூட வே இருக்கும் விசாரணாகுசலரான அந்தே வாஸிகள் . 
அவர்கள் கால்க்ஷேபங்கள் முடிந்து மஹாவித்வான்களாகி க்ருதார்த்தர்களாய் 
இருந்தும் வெளியே சென்று ஸ்வயம் ஆசார்யகநிர்வஹணம் செய்யக்கூடிய 
க்ருதிகளாயிருந்தும் என்னை விட்டு அகலாமலிருக்கிறார்கள் , இந்தப்பதத்தை 
" இப்படிக்கொத்த நிபுண மஹான்களையும் " என்று இரண்டாம் வேற்றுமை 
பொருளாகவும் கொள்ளலாம் . ( 2 ) ப்ரதமையாகவும் உரைகள் 

பணித் 
துள்ளன , இப்படிக்கொத்த திக்கஜங்களான விபச்சித்துக்களும் தங்களுக் 
குள்ளே ஒருவர்க்கொருவர் பேசிக்கொள்ளும்படி என்று முதல் வேற்றுமை 
யாகப் பொருளுரை . 


மித : ப்ரவக்தும்- ( 1 ) மித : என்பதற்கு ஒருவர்க்கொருவர் என்றும் 
ரஹள் யமாய் என்றும் இரண்டு பொருள்கள் . இங்கே இரண்டையும் 
கொள்ளலாம் . ஒருவர்க்கொருவர் ரஹஸ்யமாய் பேசிக்கொள்ளும்படி ,. 
என் ப்ரீதிக்காக என் காதில் விழும்படி பேசிக்கொள்வதல்ல . ஏகாந்த 
மாய் , ஆசார்யநாமஸௌ ( இவரே உத்தம ஆத்மகுணஸம்பன்னர் ) என்று 
ஹார்த்தத்தைப் பேசுவது . " ப்ரத்ய க்ஷே குரவ : ஸ்துத்யா : என்ற நிய 
மத்திற்குக் கட்டுப்பட்டு என் முன் பேசுவதல்ல . ( 2 ) வக்தும் என்பதை 
அந்தர்பாவிதணிச்சாகக் கொண்டு ப்ரவாசபிதும் ( அவர்களைப் பேசுவிக் 
கும்படி ) என்று பொருள்கொள்ளலாம் . இப்படியிருந்த நிபுணர்களைப் 
பேசுவிக்கும்படி நான் அதிநிபுணமாய் ஏமாற்றிக்கொண்டே 
வர்த்திக்கிறேன் என்று பொருள் தேறுகிறது ; நான் வர்த்திக்கி 
றேன் என்ற வர்த்தனைக்கிரியைக்குக் கர்த்தா வ பேசுவிக்கச் செய்ய 
என்ற ப்ரவசனக்ரியைக்கும் ப்ரயோஜககர்த்தாவாகிறார் . பேசுகிறவர்கள் 
ப்ரயோஜ்யகர்த்தாக்கள் மட்டுமே ; கா ரயித்ருத்வம் இவருக்கு , கர்த்ருத்வம் 
அவர்களுக்கு . ( 3 ) இப்படி அவர்கள் பேசிக்கொள்ளவேணுமெனும் என் 
ப்ரயோ ஜனத்திற்காக நான் ஏமாற்றி வர்த்திக்கிறேன் என்றும் பொருள் 
கொள்ளலாம் . ( 4 ) ஆதரத்தோடு என்னை இப்படிப் புகழும்படி என்று 
பதவுரைகளில் காண்கிறோம் . அறிவில் தலைநின்றவர்களெல்லாரும் 
தங்களுள் ஏககண்டராய் ப்ரீதிக்குப் போக்குவிட்டுப் புகழும்படியன்றோ 
அடியேன் வர்த்திப்பது " என்று பிள்ளைலோகம் ஜீயர் உரை . “ கது : 
ச சரின் 5 : என்று அண்ணா அப்பங்கார்ஸ்வாமி 


வியாக்கியானம் 


43 


உரை , 


க்ருதி : என்பதை முதல் வேற்றுமையாகக்கொண்டு அவ்வுரைகள் . 
( 5) ஸ்ரீப்ரதிவாதி பயங்கரம் ள்வாமியால் என்ற உரை ஆதரிக்கப் 
படுகிறது . க்ருதிரு : என்னும் பன்மைக்கு நிச்சேஷமாய் எல்லோரும் 
என்று பொருள் , ப்ர என்பதற்கு ப்ரகர்ஷேண வக்தும் என்று கருத்து . 
பல்கால் பேசுவிக்கும்படி , 45 : புந : வசனம் ஹார்த்த தாத்பர்யத்திற்கு 
அடையாளம் . (6 ) ஸ்வயமாசரதே யன் மாத் என்பது ஆசார்யலக்ஷணத் 
தின் ஓர் அம்சம் . வயம் எனக்கு ஆசார்யகுண ஸம்பத்தியில்லை. 
" ஆசாரேவத்தாபயத்யபி " என்பதற்கு அடியோடு இடமில்லை . என் 
அந்தேவாஸிகளான மஹான்கள் ஸ்வயம் ஸித்தர் போன்ற க்ருதிகள் . 


அத்யாபி அத்ர -- இந்த உத்துங்க ஆசார்ய ஸிம் ஹாஸனத்தில் அபி 
ஷேசனம் செய்யப்பட்டு இதில் வீற்றிருந்து ஆசார்யகம் நடத்திக் 
கொண்டேயிருக்கையிலும் , முன் இப்படி இருந்தது போகட்டும் , இப் 
பொழுதும் அப்படியே தொடர்ந்து வர்த்திக்கிறேன் , இந்த ஸ்ரீரங்க 
க்ஷேத்ரத்தில் பெரிய பெருமாளும் திருச்செவி சாற்றியருளும்படி அவர் 
சன்னிதியில் மஹத்கோஷ்டியில் சாந்தி சுத்தாந்த ஸீமாவான சடகோபன் 
ஸாரஸ்வத ஸாரத்திற்கு ஈடு முப்பத்தாறாயிரத்தை ப்ரவசனம் செய்த 
பிறகும் . " ஸ்ரீபக்த்யாதி குணார்வம் " என்று புகழப்பெற்ற பிறகும் . 


வஞ்சனபர : - ஜ்ஞானாதிகரான விசாரணகுசல சிஷ்யர்களையும் 
ஏமாற்றுவதையே ஒரு வ்யஸனமாகக் கொண்டு அதில் ஆஸக்தனாய் . 
ஆளவந்தார் நைச்யாநுஸந்தான ச்லோகத்தை ஸுசிக்கிறார் . என் 
அந்தேவாளிகள் ஜ்ஞான சீலாதிகளில் க்ருதிகள் . கான் வஞ்சனத்தில் 
க்ருதீ - அதிகுசலன் , 


f 


வர்த்தே - வஞ்சனவ்ருத்தியோடே வர்த்திக்கிறேன் . raai 

Tri : என்று வேதம்படித்த ஆசார்யா நுசாஸனம் . " அநுஷ் 
டான பூர்த்தியுடைய ஆசார்யமூலமான ப்ரக்ருதி . அவர்களைப்போலே 
விக்ருதிகளான பின்னுள்ளார் வர்த்திக்கவேலும்" என்று மேல்கூறிய 
சிஷ்டாநுகரணாநுசாஸனச்ருதி ஓர் அதிதேசநியமனமாகும் . மூலப்ரக்ருதி 
களான யதீந்த்ராதிகளைப்போல் அந்த ஸ்தானத்திலுள்ள விக்ருதியாகிய 
நான் வர்த்திக்கவில்லை. " ப்ரவக்தும் யதா ததா என்று அந்வயம் உரைக் 


கப்பட்டுள்ளது . 


யதீந்த்ர - தேவரீர் ஸம்யமீந்த்ரர் . தேவரீர் வர்த்தித்தபீடத்தில் இங்கே 
நான் உட்கார்ந்துகொண்டு இப்படி வர்த்திக்கிறேன் . யதிகளுக்கு ராஜா 
வான உம்மிடமும் பயமில்லாமல் வர்த்திக்கிறேன் . 


44 


யதிராஜவிம்சதி 


दुःखावहोऽहमनिशं तव दुष्टचेष्टः शब्दादिभोगनिरतश्शरणागताख्यः । 
त्वत्पादभक्त इव शिष्टजनौघमध्ये मिथ्याचरामि यतिराज ततोस्व मूर्खः ॥८ ॥ 
8 . து : காவஹோS ஹமநிபம் தவ துஷ்டசேஷ்ட : 

சப்தாதிபோக நிரதச் 0ரணாகதாக்ய : | 
த்வத்பாதபக்த இவ மிஷ்டஜநௌக மத்யே 

மித்யாசராமி யதிராஜ ததோஸ்மி மூர்க்க : !! 
பதவுரை:-- பதிராஜ - யதிராஜனே ! அஹம் - நான் , அநிசம் -- அல்லும் 
பகலும் , துஷ்டசேஷ்ட: - துஷ்ட வ்யாபாரங்களைச் செய்பவனாகவும் , தவ 
உமக்கு , து :க்காவஹ: - துக்கத்தைத் தருபவனாகவும் , சரணாகதாக்ய : 
சரணாகதனென்று பெயர் வைத்துக்கொண்டு , சப்தா தி போக நித:-சப்தம் 
முதலிய விஷயங்களின் போகத்தையே மிக்கருசியோடு அநுபவித்துக் 
கொண்டு , சிஷ்ட ஜநௌக மத்யே - வாதுக்களாய் உயர்ந்த சீலமுள்ள 
பெரியோர்களின் திரள் நடுவில் , த்வத்பாத பக்த இவ - உமது திருவடிகளில் 
பக்தியுடையவனைப்போல , பாசராமி- பொய்யாக வேஷம் பூண்டு 
நடிக்கிறேன் ; ஆகையால் , மூர்க்கோ ஸ்மி - ஜ்ஞான ஹீனனாகிறேன் . பொல் 
லாதவனாகிறேன் . 

விசேஷவுரை- Hai 7 ( பசுவந் மூர்க்கோ பவேத் ) 
TRAT : T : ( வித்யாவிஹீந: பசு :) எ : TET - 
TIT : ( ஜ்ஞாநேந ஹீந : பசுபி : ஸமாந :) என்பர் . நான் பசுவ்ருத்தி 
யுடையவன் , பசுப்ரக்ருதி என்றார் கீழ் ; ஆகையால் நான் மூர்க்கன் 
என்று இங்கு அநுமானம் செய்கிறார் . பசுப்ரக்ருதியாக இருப்பவர் மூர்க்க 
ராகத்தானே இருக்கவேண்டும் . மூர்க்கத்வம் என்னும் பசு தர்மத்தைத் 
தமக்கு அநுமானத்தால் அதிதேசம் செய்து கொள்கிறார் . 8 - வது அத் 
யாயத்தில் அதிதேச விசேஷங்கள் நிரூபிக்கப்படுகின்றன . அப்படியே 
இங்கும் பசுதர்மம் தம்மிடம் அதிதேசம் செய்துகொள்ளப்படுகிறது . 
" ரான் anti s " (மாஸம் அக்கிஹோத்ரம் -ஜுஹோதி ) 
என்னுமிடத்தில் அக்நிஹோத்ரம் என்கிற பெயரின் ஸாம்யத்தால் நித் 
யாக்நிஹோத்ரத்தின் தர்மங்களை மாஸாக்நி ஹோத்ரமென்னும் சர்மத்தில் 
அதிதேசம் செய்வர் . நாமதேயத்தைக்கொண்டு , ஆக்யையைக் கொண்டு 
அதற்கு உரியதர்மங்களை அதிதேசம் செய்வர் . எனக்கோ சரணாகதன் 
என்கிற ஆக்யை பேர் மட்டும் தான் . அந்தப் பெயரைக்கொண்டு , ப்ர 
பக்தருக்குள்ள தர்மங்களெல்லாம் என்னிடமிருக்க வேண்டுமென்று அநு 
மானித்து அதிதேசம் செய்து ஏமாந்து போகிறார்கள் . எனக்கு உம் சரணா 
கதன் என்ற நாமதேயம் இருந்தாலும் நான் உண்மையில் பசுப்ரக்ருதி . 
பகதர்மமான மூர்க்கத்தனம் தான் என்னிடம் அதிதேசம் செய்யப்பட 
வேண்டும் என்று நைநகிறார் . 


வியாக்கியானம் 


45 


நினைத்து 


நான் 


அல்லது 


உமது 


அக்ர்யப்ராய ந்யாயத்தையும் இங்கே ஸுசிக்கிறார் . அக்ர்யரான ச்ரேஷ்ட 
ரோடு கூட இருப்பதால் இவரும் ச்ரேஷ்டராய் இருக்கவேணு மென்று 
நினைப்பது அந்த ந்யாயத்தின் கருத்து . குருபீடமலங்கரிக்கும் சிஷ்டர் 
களான் ச்ரேஷ்டர்கள் மத்தியில் ( பரம்பரையில் ) நான் இருப்பதைக் 
கொண்டு என்னையும் சிஷ்டரான அக்ர்யராக 

விடுகிறார்கள் . 
உண்மையில் பசுக்கூட்டத்தோடு 

பசுவாய் 

இருக்கத்தக்கவன் . 
பசுவைப் போன்ற மூர்க்கரோடு மூர்க்கராய் இருக்கத்தக்கவ 
னென்று ஆத்மநிந்தை . 

அநிசம் - ஓயாமல் . மாத்திரைப் போது மோர் இடைவீடின்றி , 
எப்பொழுதும் , நாள் திங்களாண்டூழி ஊழிதோறும் . 
தவது: க்காவஹ: 

திருவுள்ளம் நோகும்படி செய்பவன் . 
மக்கள் போன்றவராவர் சிஷ்ய ஜனங்கள் . சிஷ்ய ஜனங்களால் சுகம் 
பெற வேண்டியிருக்க என்ரூல் சுகமேயில்லாததோடு ஓயாத்துக்கமே 
விளைந்து கொண்டிருக்கிறது . [ f TTITE: ( பரதர்மோ பயாவஹ:) 
என்பர் . நான் என் 

ஆசார்யன் தாரும் ஆச்ரமம் இவைகளுக்குத்தக்க 
தர்மங்களை உள்ளபடி ஆசரித்தாலல்லவோ உமக்கு இண்பமுண்டாகும் . 

துஷ்டசேஷ்ட : - கொடிய சேஷ்டைகளை , ஆசாரங்களை உடையவகை 
உளன் . 

நான்காம் பாதத்தில் மித்யாசாரமுடையவராக இருப்பவராகக் 
கூறுகிறார் . “ கரன் ( FI | TTA TFTTT TTT T 
RESH HT: 4 I ( கர்மேந்திரியாணி ஸம்யம்ய 
ய ஆஸ்தே மனஸா ஸ்மரன் ! இந்த்ரியார்த்தார் விமுடாத்மா 
மித்யாசார் : ஸ உச்யதோ ) " கர்மேந்திரியங்களை ஒடுக்கி எந்த மூட 
ஆத்மா இந்த்ரிய விஷயங்களை மனஸ்ஸால் ஸ்மரித்துக்கொண்டே இருக் 
கிறானோ அவன் மித்யாசாரன் என்று சொல்லப்படுவான் என்று கீதா 
சார்யன் அருளிச்செய்தார் . மனத்தில் தோஷங்களை நினைத்திருப்பதோடு 
நிற்காமல் சேஷ்டை ( செய்கை ) களிலும் அப்படி யேயிருப்பதால் கீதா 
ச்லோகத்தில் சொல்லப்பட்ட மித்யாசாரனுக்கும் மேற்பட்ட ஓர் விலக்ஷண 
அதிகாரி விசேஷமென்று ஆத்மநிந்தை . 


சப்தாதிபோகநிரத : - புலன் விஷயங்களின் அனுபவத்திலேயே விசே 
ருசியுடையவனாய் . gT3q [ 7 ] [ HIS Fai f ( சுகமத் 
யாபயாமாஸ நிவ்ருத்தி நிரதம் முநிம் ) விஷய நீவ்ருத்தியில் சுகர் 
நிரதராய் இருந்தது பற்றி அவருக்கு ஸ்ரீபாகவதத்தை வ்யாஸர் அத்யாப 

யதி -11 


46 


யதிராஜவிம்சதி 


நம் செய்தார் ; எம் ஆச்ரமத்திற்கு நிவ்ருத்திரதியே ஸ்வரூபம் . ஆத்மரதி 
யாகவே இருக்கவேணும் . பாராசர்ய சூத்ரங்கள் , அதன் ஸ்ரீபாஷ்யம் 
முதலிய 

ஸுக்த்யம் ருதமெனும் வசள்ஸுதையை அந்வஹம் பானம் 
செய்வதில் ரதியில்லை. 

சரணாகதாக்ய : - " ராசா TES (பரணாகதிசப்தபாக் ) 
என்று கூரநாதன் ஸாதித்தபடி , பேர்மட்டும் சரணாகதன் என்று அந்தப் 
பெயருக்குரிய ப்ரபந்நதர்மங்களின் அந்வயமில்லை . ஆயினுமென்னிடத்தில் 
அதற்குரிய தர்மங்களின் அதிதேசம் செய்கிறார்கள் சிஷ்யர்கள் ; அந்தப் 
பெயருக்குரிய தர்மங்கள் என்னிடம் பாதிதம் . 


த்வத்பாதபக்த இவ- 2 ம் திருவடிகளில் பக்தி உடையவன் போல் 
அநுகரணம் மட்டும் , போலி பக்த னேயல்லாது உண்மைபக்தியில்லை . 


சிஷ்டஜகௌகமத்யே - உத்தமமான சீலமுடைய ஸத்வோத்தமரான 
அரும்பெரி யோர்கள் கூட்டத்தின் நடுவில் என்னைப்பெரியவராக நினைத்து 
என்னைச்சூழ்ந்திருக்கும் உண்மையான பெரியோர்களுக்குக் கணக்கில்லை . 
இத்தனை ஸாத்விகப்பெரியோர்கள் நடுவில் நான் இப்படி இருக்கிறேனே . 

மித்யா சராமி -- உள்ளொன்று வெளியொன்றாகப் பொய்யே ஆசரிக் 
கிறேன் . மனத்தில் ஓர்விதமாக ஸங்கல்பித்து அதற்கு வேறுபாடாக 
நடப்பவன் மித்யாசாரன் எனப்படுவான் என்று கீதாபாஷ்யம் . 


" எங்கும் மாயை மித்யாத்வம் என்பது உள்ளதை வேறாகக்காட்டு 
வதே என்று முடியும் என்று தார்பர்ய சந்த்ரிகை . பிறர் மித்யாவாதி 
கள் . நான் மித்யாசாரன் . 

ததோஸ்மி மூர்க்க : - ஆகையால் நான் மூர்க்கனே . freqTIT 
FEET ( மித்யாசார விமூடாத்மா ) என்றார் கீதாசார்யர் . மித்யா 
சாரஞயிருப்பதால் கீதாச்லோகப்படி நான் மூர்க்கனென்பது திண்ணமே. 
பசுவ்ருத்தியாயிருப்பதாலும்மூர்க்கன் . rarter ( தாஸோஸ்மி ) என்று 
அநுசந்திக்க ப்ராப்தம் , raffr " ( மூர்க்கோஸ்மி ) என்று 
உண்மை முடிந்தது. ஈன் னர் af ( பலம் நியமம் கர்த்தா ) 
இவற்றிற்கு ப்ரக்ருதியைப்போல விக்ருதியில் அதிதேசமில்லை. ஆசார்ய 
ரான மூலப்ரக்ருதிக்குள்ள பலம் எனக்கு ஸித்திக்கமாட்டாது . " ज्ञानी 
சார் ( ஜ்ஞாநீத்வாத்மைவ மேமதம் ) என்று பெருமாளுக் 
கும் உயிரென ப்ரியமென்று புகழப்பட்ட ஜ்ஞாநியாவரோ என் போன்ற 
மூர்க்கர் . " மூர்க்கனேன் வந்துநின்றேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே 


வியாக்கியானம் 


47 


नित्यं वह परिभवामि गुरुं च मन्त्रं 

तद्देवतामपि नकिञ्चिदहं विभेमि । 
इत्थं शठोप्यशठबद्भवदीयसद्धे 

हृष्टश्चरामि यतिराज ततोऽस्मि सूखः॥९॥ 
9. நித்யம் த்வஹம் பரிபவாமி குரும் ச மந்த்ரம் 

தத்தேவதாமபி நகிஞ்சிதஹம் பிபேமி ! 
இத்தம் சடோப்யசடவத் பவதீயஸங்கே 

ஹ்ருஷ்ட : சராமி யதிராஜ ததோஸ்மி மூர்க்க : 11 
பதவுரை: - யதிராஜ.- யதிராஜனே , அஹம் - நான் , நித்யம்து - நித்ய 
காலமும்), குரும் - மந்த்ரோபதேசம் செய்த ஆசார்யனையும் , மந்த்ரம் -- 
(மனனம் செய்தவனைக்காக்கும் மந்த்ரத்தையும் , தத்தேவதாமபி 
பலத்தைக்கொடுக்கும் மந்த்ரப்ர திபாத்யமான தேவதையையும், 
பரிபவாமி -- அவமதிக்கிறேன் ; ந கிஞ்சித் பிபேமி - சிறிதும் அச்சப்படுகிற 
தில்லை, அஹோ - இதென்ன விந்தை , இத்தம் - இப்படி . சடோபி - ஏமாற்றும் 
சீலமுடையவனாயிருந்தும் , பவதீய ஸங்கே -உம்மடியார் திரளில் , அசடவத் 
மோசச் , 

சக்காரரல்லவர் போல் , ஹ்ருஷ்ட: - ஸந்தோஷமாக , சராமி - நடிக் 
கிறேன் . (திரிகிறேன் ) . தத :-ஆகையால் , மூர்க்கோஸ்மி -- நான் மூர்க்கன் , 
பிக்ஷாடனம் எனிலும் பிக்ஷாசர்யத்தை ஸந்யாளிவேஷத்தோடு சரிக்கிறேன் . 

மந்த்ரத்திலும் , மந்த்ரப்ரதனான ஆசார்யன் பக்கலிலும் , மந்த்ரப்ரதி 
பாத்யமான தேவதையினிடமும் மிருந்த பக்தியிருக்கவேண்டும் 

என்று 
சால் தரக்கட்டளை . திருமந்த்ரத்தை ஆசார்யருபதேசிக்குமழகிய க்ரமம் ப்ரக் 
ருதியாகும் . யதாவத்தாக அர்த்தஜ்ஞானத்தோடு ச்ரத்தையோடு ஸ்வர 
வர்ணாதிகளோடு உச்சரித்து எனக்குக் கற்பித்தார்கள் . நான் அநுஸந்திக்கும் 
க்ரமம் விகாரமேயாகும் . ச்ரத்தையல்லவோ முக்யதனம் . அச்ரத்தையோடு 
மந்த்ர ஜபா நுஸந்தானங்கள் விகாரமே ; ஆபாஸமேயாகும் , ஊஹம் என்பது 
மாறுபாடு ( விபரிணாமம் ) . ஆசார்யர்கள் கற்பித்த விதத்திற்கும் நான் 
உச்சரிப்பதும் அநுஸந்திப்பதும் மாறுபாடே ஆகுமென்று ஆத்மநிந்தை . 
தர்சபூர்ணமாஸ ப்ரக்ருதியில் ர்ாசாகரன் " ( அக்நேரஹ 
முஜ்ஜிதி மநூஜ்ஜேஷம் ) என்றிருப்பதை ஸௌர்ய விக்ருதியில் பர் " 
( ஸூர்யஸ்ய) என்று மாறுபடுத்துவர் . சார் " ( அக்நயேஜுஷ் 
டம் ) என்பதை கம். (ஸூர்யாய ஜுஷ்டம் ) என்று மாற்றுவர் . 
அப்படி மாறுப்படுத்துவது 

ஊஹம் எனப்படும் . இது மீமாம்லை 9 -வது 
அத்யாய விஷயம் . மந்த்ர ஸாமஸம்ஸ்காரங்களின் அத்யதா பாவாத்மகம் 


48 


யதிராஜவிம்சதி 


ஊஹம் . " ப்ரோக்ஷிக்கப்பட்ட உரல் உலக்கைகளைக்கொண்டு வ்ரீஹி 
தான்யத்தைக்குத்தி மாவாக்கவேண்டும் என்று மூலப்ரக்ருதியிலிருப்பதை 
நைருதசரு என்ற விக்ருதியில் " தனார் ஜினர் (க்ருஷ்ணா 
நாம் வ்ரீஹீணாம் நகநிர்பின்னம் ) என்றிருப்பதில் நகங்களை ப்ரோ 
க்ஷிக்கவேண்டும் . ப்ரக்ருதியிலுள்ள ப்ரோக்ஷணத்தை இங்கே நகங்கள் 
விஷயத்தில் மாற்றிவைத்துக் கொள்ள வேண்டும் . 


நித்யம் து- ஸர்வகாலமுமே ; ஒரு காலத்திலாவது நன்றாய் நடக் 
கிறேன் என்பதில்லை . அஹம்- நான் , 


குரும் , மந்த்ரம் , தத்தேவதாம் - பரிபவாமி- தருவை :பும் , அவருப 
தேசித்த மந்திரத்தையும் , அந்த மந்திரத்தின் தேவதையையும் பரிபவம் 
செய்கிறேன் . அவமதிக்கிறேன் . " Fat TTEST TgA : ரின 
( முநித்ரயம் நமஸ்க்ருத்ய ததுக்தீ : பரிபாவ்ய ச ) என்பர் வையா 
கரணர் . மும்முனிகளை நமஸ்கரிப்பர் , பூஜிப்பர். அவர்கள் ஸுக்திகளை 
நன்றாய் ஆலோசனம் பண்ணுவர் . நம் ஸம்ப்ரதாயத்திலும் ஸ்ரீமந்நாத 
முனி , ஸ்ரீமத்யாமுநமுனி , ஸ்ரீமத்ராமாநுஜமூனி என்னும் மும்முனிகளான 
குருக்களை நமஸ்கரிக்கவேண்டியது . அவர்கள் விவரித்திருக்கும் மந்த்ரங் 
களையும் , அவர்கள் ஸ்ரீஸுக்திகளையும் பரிபாவரும் செய்ய வேண்டியிருக்க , 
பரிபவம் செய்கிறேன் என்று ரஸம் . தீர்க்கம் ஹ்ரஸ்வமாயிற்று . 
பரிபாவயாமி என்றபடி நடந்தால் அது உசிதம் . 


நகிம்சித் அஹோபிபேமி : - " 

சாள் சன் HITSEIT 
( திக சிமவிநீதம் நிர்ப்பயம் மாமலஜ்ஜம் ) என்றபெரிய முதலியாரின் 
ஆத்ம நிந்தையை நினைக்கிறார் . குருவினிடத்திலும் , மந்திரத்தினிடமும் , 
அம் மந்திரத்தின் தேவதையினிடமும் விச்சேதமில்லாத நிஷ்டை இருக்க 
வேண்டும் . அந்த நிஷ்டைக்குத் துளியேனும் விச்சேதம் வந்தால் 
" 7 ) TT I Har ( அத தஸ்ய பயம் பவதி ) என்றபடிபயம் உண் 
டாகவேண்டும் , நடுங்கவேண்டும் . மதி (நிஷ்டையில்லை என்பது மட்டு 
மல்ல ; அவமதியும் செய்கிறேன் . பயலேசமுமில்லாமலிருக்கிறேன் . 
RE IT (தத்வேவ பயம் விதுஷோ மந்வா 
நஸ்ய ) நிஷ்டையில் சோர்வு வந்தால் வித்வானுக்கு அதுவே பயகாரணம் . 
வித்வானுக்கல்லவோ பயம் ; மூர்க்கனுக்கு பயமேது ன்று அந்த 
ச்ருதியை நினைத்து பயமில்லாததால் அவித்வான் என்பதை அனுமிக் 
கிறார் ததோஸ்மிமூர்க்க : என்று . 


வியாக்கியானம் 


49 


மந்வானள்யப்ரஹ்மமதி செய்பவனுக்கு நிஷ்டாவிச்சேதம் பயம் . 
அவமதிசெய்யும் அவித்வானுக்கு என்ன பயம் ? மதி செய்ய நொடிப்பொழுது 
தவறுவதற்கே நடுங்குவரே , அவமதி செய்யும் நான் அஞ்சவில்லையே 
என்றும் பாவம் . “ 7framHeafariar ” (நபிபேதி குதச்சந , 
நபிபேதிகதாசந ) என்று ப்ரஹ்மானந்தத்தின் அநுபவமுள்ள வித்வான் 
விஷயத்தில் நிர்ப்பயத்வம் ஓதப்பட்டது . விஷயானந்த வித்வானும், 
ப்ரஹ்மானந்த அவித்வானுமான எனக்குப்பயமில்லை என்றும் பாவம் . 


29 


அஹோ - இதென்ன விபரீதம் என்று ஆச்சர்ய சோகங்கள் . ஸ்காலித்யே 
சாஸ்தாவான குருவினிடமும் பயமில்லை . மந்த்ரமென்றால் நியமம் தவிரக் 
கூடாதென்று உலகம் பயப்பட்டு நடுங்கும் . அந்த மந்த்ரலோபத்திலும் 
பயமில்லை . விச்வசார் தாவும் தண்ட தரனும் , fer TTRIT : 
( பீஷாஸ்மாத்வாத :பவதே ) என்றும் , 

" T2Z alai " 
( மஹத்பயம் வஜ்ரமிவோத்யதம் ) என்று மோதப்படும் ஜகத்கம்பக 
மான மந்த்ரதேவதையிடமும் பயமில்லை . வித்வானாயிருந்தால் இப்படி 
பயமில்லாமலிருப்பேனே . 


ஸாமகான 


இத்தம் சடோபி - இப்படி சாட்யன் வபாவனாகவிருந்தும் . ஊஹாத்யாய 
மான ஒன்பதாவது அத்யாயத்தில் இரண்டாம் பாதத்தில் 
க்ரமவிஷயமாகப்பல அதிகரணங்கள் உள . ஊ ஹமென்றே ஓர் ஸாம 
க்ரந்தமுண்டு . 3. THE TESTTTTTTTTT frk 
ரக TUE ( சாந்தோக்யே தலவகாராதி ஸஹஸ்ர ஸாமசாகா 
கதாநாம் கீதிப்ரகாராணாம் ) என்று கீதிஸர்பாதகாக்ஷர விகார விகல் 
பாதிகரணத்தில் சாள்த்ரதீபிகை . வேதம் தமிழ்செய்த மாறன் தமிழ் 
மறையே மஹத்தான ஓர் ஊஹமாகக்கூடும் . மூலமறையின் ஓர் மாற்றம் 
( ஊ ஹம் ) மாறன்மறை . இங்கே ஊ ஹாத்யாயள் மரணத்தில் சடகோபனை 
யும் , அவர் திருவாய்மொழி மறையையும் நினைத்து , திருவாய்மொழிப் 
பிள்ளையை ஆச்ரயித்து சடகோபன் மறையையும் ஈட்டையும் ப்ரவர்த்திப் 
பிப்பதையே தமக்கு அஸாதாரணமான வருபமாக உடையவர் என்று 
எட்டு திக்குகளிலும் யசஸ் பரவியதாம் அசடராக இருக்க வேண்டிய நிர்ப் 
பந்தம் இருந்தும் சடராக இருக்கிறோமே என்று தம்மை இங்கே 
விசேஷித்து நிந்தை செய்கிறார் . குருவுக்கு பயப்படவேண்டாம் . மந்திரத் 
திற்கு பயப்படவேண்டாம் . பெருமாளுக்குப் பயட்பட வேண்டாம் . சடனாய் 
இருந்தால் சடகோபருடைய கோபத்திற்கு அஞ்சவேண்டாமோ ? அதற்கும் 
அச்சமில்லையேயென்று திருவுள்ளம் , நான் அவர் கோபத்திற்கு பயப்பட 

யதி - 13 


ஸ் 


50 


யதிராஜவிம்சதி 


5 


வேண்டியிருக்க , “ expearxs : ” ( பிபேத்யல்பச்ருதாத்வேத :) 
என்ற கணக்கில் என்னைக்கண்டு அவர்தாமும் அவர் வேதமும் பயப் 
படும்படி செய்கிறேன் . 


அசடவத் - சாட்யலேசமுமில்லாமலிருந்தால் தானே சடகோபன் 
மறையை ப்ரவசனம் செய்யலாம் . 

சடன் எப்படி அம்மறையை அணு 
கலாம் , அதற்காக அசடன் போல் நான் நடிக்கிறேன் . 


பவதீய ஸங்கே - திருவாய்மொழியை ஈன்ற தாய் சடகோபன் , 
வளர்த்த தாய் நீர் . அப்படிப்பட்ட உமது கடாக்ஷ பாத்ரரான உத்தம 
சீலமுள்ள உம்மடியார்களனேகர் குழாம் நடுவில் ஒருவரும் உண்மையை 
யறியாதபடி மறைத்து வஞ்சிக்கிறேனே . என்னிலும் 

சடருண்டோ ? 
" னான்ரான்: சர் : agarigal : " ( தேவ்யா நிந் 
ஹோதுமிச்சோ : இதி ஸுரஸரித : பாட்யமவ்யாத்விபோர்வ :) 
என்று முத்ரா ராக்ஷஸ நாடக நாந்தீச்லோகம் . சடையிலுள்ள கங்கையை 
பார்வதிதேவிக்கும் மறைக்கும் தந்திரத்தை சாட்யமென்கிறார் கவி , 


ஹ்ருஷ்ட : சராமி- துளிபயமுமில்லாமல் , துளியும் நெஞ்சம் நோவாமல் 
ஸந்தோஷத்தோடு ச்ருதி சொல்லுகிறபடி ஜ்யோக்காய் திரிகிறேனே 
கள்ளர் " என்று சாந்தோக்யம் . 


ராஜனான உம் ராஜ 


யதிராஜ - யதிகட்கு நீர் இறைவராயிற்றே . 
தண்டனை வருமே என்றும் அச்சமில்லையே . 


மூர்க்க : - இப்படி பஹ்வபாயமான நடத்தையிலிருந்தும் வரும் 
தண்டனைகளை , ப்ரத்ய வாயங்களை , நினையாமல் நிர்ப்பயனாயிருப்பதற்குக் 
காரணம் மூர்க்கனாயிருப்பதே . பிறரை ஏமாற்றுவதால் பலிப்பது ஆத்ம 
வஞ்சனையேயென்று அறியாத மூர்க்கன் . 2 காக்க: 
TIT : | 

तावुभौ सुखमेधेते क्लिश्यत्यन्तरितोजनः " ( யச்ச மூட 
தமோ லோகே யச்ச புத்தே : பரம் கத : தாவுபௌ ஸுகமேதேதே 
க்லிச்யத்யந்தரிதோ ஐந :) என்றார் சுகர் . அடியோடு மதிகேடனான 
மூர்க்கன் , ஜ்ஞாநத்தின் கரையையடைந்த தத்வதர்சி இவ்விருவரும் 
மேலும் மேலும் சுகப்பெருக்கையடைகிறார்கள் . இரண்டிலும் சேராமல் 
நடுவிலிருப்பவர் க்லேசப்பட்டுத் திண்டாடுகிறார்கள் , 

மூடதம் 
னென்னும் கோஷ்டியில் சேர்ந்தவனாகையால் ஹ்ருஷ்டனாய் ஸஞ்சரிக் 
கிறேன் . 

பிக்ஷாசர்யம் சரிக்கிறேன் ; பிக்ஷையையும் ஹ்ருஷ்டனாய் 
உண்கிறேன் சர கதிபக்ஷணயோ: , 


நான் 


வியாக்கியானம் 


51 


हा हन्त हन्त मनसा क्रियया च वाचा 

योऽहं चरामि सततं त्रिविधापचारान् । 
सोऽहं तवाप्रियकरः प्रियकुद्वदेव 

कालं नयामि यतिराज ततोऽस्मि मूखः ॥१० ॥ 


10. ஹாஹந்த ஹந்த மனஸா க்ரியயாக வாசா 

யோஹம் சராமி ஸததம் தரிவிதாபசாராந் 
ஸோஹம் தவாப்ரியகர : ப்ரியக்ருத்வதேவ 

காலம் நயாமி யதிராஜ ததோஸ்மி மூர்க்க : 11 


பதவுரை: - பதிராஜ - யதிராஜனே , ஹா ஹந்த ஹந்த - ஆ , ஆ , ஐயோ , 
ஐயோ , ய : அஹம்- யாதொரு நான் , மநஸா - மனத்தாலும் , க்ரியயா 
செய்கையாலும் , வாசா ச- சொல்லாலும் , ஸததம் ஸர்வகாலத்திலும் , 
தரிவிதாபசாரந் - மூன்றுவித அபசாரங்களையும் , சராமி - ஆசரிக்கிறேனோ, 
ஸோஹம் - அந்தநானே , தவ அப்ரியகர :( ஏவ ) - உமக்கு அப்ரியமானதையே 
செய்து கொண்டு , ப்ரிய க்ருத்வதேவ - ப்ரியத்தை செய்பவன் போலேயே 
( நடித்துக்கொண்டு ) , காலம் நயாமி - காலக்ஷேபம் செய்து வருகிறேனே , 
ததோஸ்மி மூர்க்க : - ஆகையால் யான் மூர்க்கனே ஆவேன் . 


மீமாம்ஸையில் பத்தாவது அத்யாயம் பாதாத்யாயம் , மூலமான 
ப்ருகிருதியிலுள்ள தர்மங்கள் விகிருதியில் பொருந்தற் கூடாமற்போனால் 
அந்த தர்மங்கள் பாதிக்கப்பட்டு அவை வராமல் நிவர்த்திக்கும் . தர்மங் 
களை பாதிப்பதும் பாதத்தால் தர்ம நிவிருத்தியும் , அந்த அத்யாயத்தில் 
விஷயம் , தர்மங்களை அதர்மம் பாதிக்கும் अधर्मों 

ஏர் : " 
( அதர்மோ தர்மநாசன:) என்றார் திருவடி ராவணனிடம் 

அவன் 
ஸதஸ்ஸில் , ப்ரவிருத்தி நிவிருத்தி என்பதில் ப்ரபன்னருக்கு நிவிருத்தி 
தர்மமாகும் . நான் பலவிதமான கொடிய அபசாரங்களால் தர்மங்களை 
பாதிக்கிறேன் . அவச்ய கர்த்தவ்யங்களான தர்மங்களைச் செய்யாமல் 
நிவர்த்திப்பதால் , எனக்கு நிவிருத்தியுண்டு என்று காட்டி இந்த இரண்டு 
விதங்களால் பாதாத்யாய விஷயங்களை இந்த பத்தாவது சலோகத்தில் 
ஒருவாறு சூசிக்கிறார் . அவ் அத்யாயத்தில் உபபாதித்தபடியில்லாவிடினும் , 
ஒருவாறு தர்மங்களின் பாதமும் நிவிருத்தியும் தம்மிடமுளவென்று பேசும் 
ரஸம் ரளிக்க மனோஹரம் . 


52 


யதிராஜவிம்சதி 


யதிராஜ - யதிராஜனே ! தானே குற்றம் செய்திருந்தாலும் தன்குற் 
றத்திற்கு ராஜதண்டனையை ராஜனிடம்சென்று தானே கோறி சுத்தி 
பெறவேண்டும் . : தா Sை TET (ராஜபி : க்ருததண்டாஸ் 
தத் ) என்கிற மனுச்லோகத்தை பெருமாள் வாலியிடம் உதாஹரித்துக் 
காட்டினார் . ராஜதண்டத்தால் தற்றம் நீங்கி சுத்திபெறலாம் . அதனால் 
( யதி ) ராஜனிடம் சென்று அவரை முறையிடுகிறார் . 


ஹா ஹந்த ஹந்த " हा हन्त हन्त भवतश्चरणारविन्ददन् कदानु 
aar fagat சான : ( ஹா ஹந்த ஹந்த பவத : சரணாரவிந்த 
த்வந்த்வம் கதா நுபவிதா விஷயோ மமாஸ்ணோ:) என்று ஆழ் 
வான் அதிமாநுஷ ள் தவத்தில் கதறியுள்ளதை நினைக்கிறார் . மரங்கள் 
புற்பூண்டுகள் முதலியனவும் தங்கள் உள்ளிருள் ( தமல் ) எல்லாம் நீங்கி 
நற்பாலுக்கு உய்ந்த ஸமயத்தையும் இழந்த எனக்கு என்றுகொலோ 
உம் தாமரையடியினை கண்ணுக்கு விஷயமாவது என்று ஆழ்வான் 
ஆ . ஆ , மோசம் போனேனே , மோசம் போனேனே " என்று கதறினார் . 
இங்கே ஜகத்குருபீடத்திலிருக்கும் நான் இப்படி அபசாரசீலனாக இருக் 
கிறேனே என்று கதறுகிறார் . " கஷ்டம் கஷ்டதரம் கஷ்டதமம் என்று 
ஸ்ரீபிள்ளைலோகம்ஜீயர் உரை . 


( மநஸா)-மனத்தினாலும்.கரணத்ரயங்களின் ஸரூபத்வமார்ஜவம் என்பர் 
" UTIYானார்CITIITY " ( கரணத்ரய ஸாரூப்யம் 
இதி ஸௌக்ய ரஸாயனம் ) . மூன்று கரணங்களும் கெடுதலிலே யே 
ப்ரவர்த்திப்பதென்கிற ஒரேவிதமான ஸாரூப்யம் என்னிடமுளது . 


க்ரியயாச - என்னுமதோடு நிற்கிறதில்லை . செய்யவும் செய்கிறேன் . 
செய்யக்கூசுவதில்லை , வாசாச - ஜகத்குருவாகப் பிறருக்கு உபதேசம் 
செய்யும் வாக்கினாலும் தீதே பேசுகிறேன் . வெளிக்காவது ஸாதுவேஷம் 
போடக்கூடாடாதோ ? வாயாலும் பாபமே பேசுகிறேன் . 

அ YETE 
பள்araisy: XT " ( அருந்முகாந்யதீந் ஸாலாவ்ருகேப்ய : 
ப்ராயச்சம் ) ( பகவந்நாமங்களை உச்சரியா மலிருக்கும் பதிகளை ஓநாய் 
களுக்கு தின்னக்கொடுத்தேன் ) என்று ப்ரதர்தா வித்யையில் இந்திரன் 
கூறினான் . க்ருஹஸ்தர் ஏதாவது ஸம்ஸார வார்த்தைகள் பேசிணால் 
பேசட்டும் , ஸந்யாஸிகள் வம்பு பேசுவது மிகக்கொடியது என்று அந்த 
ச்ருதியின் கருத்து . 


வியாக்கியானம் 


53 


3 


யோஹம் - ஸோஹம் பெருமாளை வர்ணிக்கத்தொடங்கிய வேதம் 
இப்படி அப்படி என்று வர்ணிக்ககமுடியாமல் (யோஸி 
ஸோஸி ) " நீர் யாரோ அவர்தான் நீர் " என்றது . என் தீமை வர்ணனைக்கு 
உள்ளடங்காது . நான் யாவனோ அவன் தான் நான் . எனக்கு 
யில்லை . பெருமாள் குணங்கள் எண்ணிலடங்காததால் அவரை வர்ணிக்க 
இயலாது . என் தோஷங்கள் எண்ணற்றவையாதலாலும் , குணம் சூக்ய 
மானதாலும் என்னையும் வர்ணிக்கமுடியாது . வர்ணனைக்கு இயலாத நான் 


உவமை 


த்ரிவிதாப சாராந் - மூன்றுவிதமான கொடிய அபசாரங்களையும். 
அபசாரங்கள் தர்மத்தைப் பாதிப்பவை , நிவ்ருத்தி தர்மநிஷ்டராயிருந்தாலும் 
பாகவதாபசாரமிருந்தால் முக்திபலத்திற்கு ப்ரதிபந்தக மேற்படுவது 
நிச்சயமென்றார் ஸுத்ரகாரர் ஸாதனாத்யாயத்தின் முடிவு ஸுத்ரத்தில், 
g giITTE : " (த்ரஸ்ய ப்ரஹ்ம விதாகஸ :) " अनघतत्त्व 
afar : ( அநக தத்வ விந்நிக்ரஹ:) என்றபடி பாகவதாபசாரத் 
திற்கு நடுங்கவேண்டும் . நான் ஒன்றுக்கும் பயப்படுவதில்லையே . 


ஸததம் சராமி ஸோஹம் - ஓயாமல் எக்காலமும் அநுஷ்டிக்கிேேறனே . 
" ரமணீய சரணராய் 

இருக்க வேண்டும் , கபூயசரணராயிருக்கலாகாது 
என்பர் . அபசரணமே என் சரணம் . அப்படி அபசரணத்தையே சரன 
மாக , சீலமாகவுடைய நான் . 


அ 


தவ அப்ரியகர: - உமது திருவுள்ளம் நோவச்செய்து காண் . 
பத்தாவது அத்யாயம் இரண்டாம் பாதம் பதினாறாவது கரணத்தில் 
தர்சபூர்ணமாஸத்தில் வைச்வாகரேஷ்டியில் " ஒருவயதுள்ள பசுமாட்டை 
தக்ஷிணையாகக்கொடுக்கவேண்டும் என்று விதிக்கப்பட்டிருப்பதில் தக்ஷி 
யைக்கொடுத்து யாகத்தில் ஊழியமாக ரித்விக்கைக்யம் வாங்கவேண்டிய 
தாகையால் ரித்விக்குக்குத்தான் இந்த தக்ஷிணை கொடுக்கவேண்டுமென்று 
பூர்வபக்ஷம் வர , ரித்விக்கான ஆசார்யன் புரோஹிதன் த்வேஷ்யனாகி 
மாட்டான் . ITA fri ன் ( ரித்விகாசார்யௌ நாபி 
சரிதவ்யௌ ) என்று சாஸ்த்ரமிருப்பது ப்ரஸித்தமல்லவா . ஆகையால் 
த்வேஷ்யனாயிருப்பவன் யாதாமொருவனுக்கு அந்த துணையை அத்ருஷ் 
டத்தின் பொருட்டுக் கொடுக்கவேண்டும் 

என்று 

தீர்மானித்தார்கள் . 
நான் ஆசார்யரான உமக்கே அப்ரியனாகிறேன் ; த் வேஷ்யனாகிறேன் உம் 
முடைய திவ்யாக்ஞையை உல்லங்க நம் செய்து உமக்கு த்ரோஹியா 
கிறேன் என்று நிந்தை . 


யதி -14 


54. 


யதிராஜவிம்சதி 


பரியக்ருத்வதேவ காலம் நயாமி-- உம் திருவுள்ளப்படி 
உம்மை உகப்பிக்குமவனைப் போல் காலத்தைக் கழிக்கிறேன் . இதுதான் 
உண்மையில் நான் செய்யும் காலக்ஷேபம் , என்று ஆத்மநிந்தை . 


ததோஸ்மி மூர்க்க : --- ஆகையால் நான் மூர்க்கனே , இப்படி ஊஹா 
போஹங்கள் செய்து தாம் மூர்க்கரென்று தீர்மானித்துக் கொள்ளுகிறார் . 


पाये कृते यदि समन्ति भयानुताप 

लजाः पुनः करणामस्य कथं घटेत । 
मोहन मेन अवतीह भयादिलेशः 

THFUT: IC TRTS C || ?? !! 
11. பாபே க்ருதே யதிபவந்தி பயாநுதாய 

லஜ்ஜா: புரு : கரணமஸ்ய கதம் கடேத ! 
மோஹேந மே ந பவதீஹ பயாதிலேச: 

தஸ்மாத் புந : புநரகம் யதிராஜ குர்வே 
பதவுரை : - யதிராஜ யதிராஜனே , பாபோ க்ருதே - பாபம் செய்யப் 
பட்டவளவில் , பயாநுதாப லஜ்ஜா: 

: - என்ன தீங்கு விளையுமோ என்கிற 
பயம் , தீமை செய்துவிட்டோமே என்கிற பச்சாத்தாபம் ( வருத்தம் ) 
வெட்கம் ஆகிய இவை , யதி பவந்தி - உண்டாகுமேயானால் (இருக்குமே 
யாகில் ) , அஸ்ய - இவ்விதமான செய்கையை , புந : கரணம் - திரும்பவும் 
செய்வதென்பது , 

கதம்கடேத - எப்படிக் கூடும் ? மோஹநே - 
மோ ஹத்தால் , மதிமயக்கத்தால் , மே - எனக்கு , இஹ - இந்த விஷயத்தில் , 
( பாபம் செய்தலில் ) பயா திலேச : -- பயம் முதலிய துகள் ஈஷத்தேனும் , 
ந பவதி - உண்டாகிறதேயில்லை , தஸ்மாத் - அதனால் , அஹம் --நான், புந: புரு; 
திரும்பவும் திரும்பவும் , அகம் - திங்கை , குர்வே - செய்கிறேன் . 

பதினோராவது அத்யாயம் தந்த்ராத்யாயம் , தந்த்ரம் என்பது ஒரு 
கர்மத்தை ஒரே தடவை அநுஷ்டிப்பதால் இரண்டு கார்யங்களுக்கு உப 
யோகப்படுவதைச் சொல்லும் . தந்த்ரம் என்பது ளக்ருத்க்ருதம் என்று 
பொருளுள்ளது . ப்ரஹ்மநிஷ்டர் நித்யகர்மங்களை அநுஷ்டிப்பது அவர்கள் 
பக்திநிஷ்டைக்கும் அங்கமாகும் , பக்தியோகத்திற்காக ஒரு தடவை 
யநுஷ்டிப்பது , வர்ணாச்ரம தர்மத்திற்காக மற்றொரு தடவை அநுஷ்டிப்பது 
என்பதில்லை. கா ( ஸர்வதாபித எவ 
உபயலிங்காத் ) என்னும் ப்ரஹ்ம ஸுத்ரத்தால் இது காட்டப்பட்டது . 


வியாக்கியானம் 


55 


ஒரேதடவை செய்வது தந்த்ரம் . பலதடவை செய்வது ஆவ்ருத்தி . ஏழு 
முதல் பத்து அத்யாயங்கள் வரை விக்ருதிகளில் ப்ரக்ருதிகளிலிருந்து தர் 
மங்களை வாங்கிக்கொள்ள வதைப்பற்றின விசாரம் , தந்த்ரமா ? ஆவ்ருத்தியா ? 
என்கிற விசாரம் ப்ரக்ருதி விக்ருதி ஆகிய இரண்டு கர்மங்களுக்கும் பொது . 
" தான்யத்தை உலக்கையால் உரலில் குத்தி உமியை எடுக்கவேணும் 
என்பது இரண்டிலுமுண்டு. அது ஒருதடவையா பலதடவையா என்கிற 
விசாரம் இரண்டிற்கும் பொது . உலக்கையின் ஒருகுத்தினால் உமி 
போவதில்லை. உமியைப் போக்கி மாவு ஆக்கி புரோடாசத்தைத் தட்ட 
வேனும் . இந்த மாவாக்கும் த்ருஷ்டப்ரயோஜனத்திற்கு உலக்கைக் 
குத்துகளை திரும்பவும் திரும்பவும் மாவாகும் வரையில் ஆவ்ருத்தி செய்ய 
வேணும் . ப்ரயாஜங்களென்னும் அத்ருஷ்டப்ரயோஜன மான அங்கங் 
களை 

ஒருதடவை செய் தால் போதும் . அது அத்ருஷ்டத்திற்காக 
EEET : IIFEarg : " ( ஸக்ருத்க்ருத : சாஸ்த்ரார்த்த :) அத்ருஷ்டப்ர 
யோஜனத்திற்காக சாஸ்த்ரம் செய்யவிதிப்பதை ஒருதடவை செய்தால் 
போதும் என்பது ஸாமான்ய ந்யாயம் . கார்யகர்மங்களைப் 

பலதடவை 
செய்தால் அதிகப்பலம் கிடைக்கும் . ரது Ta { T ( ஸக்ருதேவ 
ப்ரபந்யாய ) ப்ரபத்தி என்னும் சாஸ்த்தார்த்தத்திற்கு ஓரநுஷ்டாநம் . 
ச giEET " ( ஆவ்ருத்திரஸக்ருத் ) என்று பகவான் விஷயமான 
பக்தி ள் மரணத்திற்கு யாவதாயுஷம் ஆவர்த்திக்கவேண்டுமென்று ஸுத்ரம் . 
" நான் பாபம் செய்தாலும் தந்த்ரமாக ஒரு தடவை செய்துவிட்டு விடு 
கிறேனே ? திரும்பவும் திரும்பவும் ஆவ்ருத்தி செய்கிறேனே 
தந்த்ரம் ஆவ்ருத்தி என்னும் பத்தாவது அத்யாய விஷயத்தை இங்கே 
ஸ சிப்பது ஸ்பஷ்டமென்பது ரஸிகர் ரளிக்கத்தக்க விஷயமாகும். புரு : 
புந : கரணம் என்பது தந்த்ரத்திற்கு எதிர்த்தட்டான ஆவ்ருத்தி . 
சாஸ்த்ரார்த்தமான அத்ருஷ்டத்திற்காக என்று அநுஷ்டிப்பதற்கல்லவோ 
ஒரே தடவை என்னும் ஸக்ருத் மர்யாதை . ருசியினால் ஸ்வேச்சையினால் 
அதிக சிற்றின்பத்திற்கென்று பாபம் செய்கையில் அதில் ஆவ்ருத்தியே 
போக்யமாயிருக்குமென்று பாபத்தின் புந : புந : கரணத்தைக் கூறுகிறார் . 
பதினோறாவது அத்யாயத்தின் நான்காவது பாதத்தில் " TE : TATE 
IF I – TG trưa 47: gạt T:” ( தஸ்ய புந : ப்ரயோகாத் 
மந்த்ரஸ்ய ச தத்ஸ்மரணத்வாத் புந : ப்ரயோக :) என்னும் வேத 
ப்ரோக்தங்களை " T = T ( * T : * : 77 : ரா " (மந்த்ராப்யாஸ: 
கர்மண : புந : ப்ரயோகாத் ) என்றது முதலிய ஸூத்ரங்கள் விரத 
மாக்குகின்றன . 


என்று 


56 


யதிராஜவிம்சதி 


பாபேக்ருதே தர் rss Te: TTfg 
ஈக் ராப்சன் ரா " ( க்ருதே பாபோ நுதாபோ வை யஸ்ய 
பும்ஸ : ப்ரஜாயதே ! ப்ராயச்சித்தம் து தஸ்யைகம் ஹரிஸம்ஸ்ம 
ரணம் ஸ்ம்ருதம் II ) என்று ஸ்ரீவிஷ்னுபுராணம் இரண்டாவது அம்சம் 
ஆறாவது அத்யாயத்தில் உள்ளது . அந்தச் லோகத்தை ஸ்மரித்து , அதே 
பதங்களைக்கொண்டு தொடங்குகிறார் . ஆனால் ருஷி பேசிய க்ரமப்படி பாவி 
யேனும் பேசலாமோவென்று நினைத்து க்ரமத்தை மாற்றுகிறார் . அநுதாப 
முள்ளவனுக்குத்தான் ப்ராயச்சித்தத்தில் அதிகாரம் . ஹரில் மரணம் ப்ராயச் 
சித்தமே ; ஆனாலும் அநுதாபம் இருந்து தீரவேனும் . என்று ஸ்ரீவிஷ்னு 
சித்தர் வ்யாக்யானம் . க்ருதே என்றால் ஒருதடவை செய்யப்பட்டவளவில் 
என்று ஆகலாம் . ஒருதடவை செய்தால் மறு தடவை செய்யவேண்டிய 
தில்லை என்கிற ந்யாயம் தர்மாநுஷ்டான விஷயம் . பாபம் செய்வது 
சாஸ்த்ரார்த்தமல்ல . பாபத்தை ஒருதடவைகூட செய்யக்கூடாது . சாள்த் 
ரத்தைமீறி ஸ்வதந்த்ரனாகச் செய்யத்துணிந்தபோதுகூட ஸக்ருத் என்கிற 
சாள்த்ர நியதியுண்டோ ? என்பது இதில் ரஸம் . 


பயா நுதாப லஜ்ஜா: - சிக்ஷை வருமோ என்கிற பயம் . பாபம் செய் 
தோமே என்கிற பச்சாத்தாபம் . பாபியான நான் எங்ஙனே ஜனங்கள் 
முகத்தில் விழிப்பது , தலைகாட்டுவது என்கிற வெட்கம் . “ farms 
Hi Fai ( 6 ) HINETT " ( திகசுசிமவிநீதம் நிர்தயம் 
( நிர்ப்பயம் ) மாமலஜ்ஜம் ) என்கிறபடி பாபம் செய்தும் பயமும் அது 
தாபமும் லஜ்ஜையும் இல்லாதிருக்கிறது மிகவும் தீமை . பாபம் செய்ததும் 
லஜ்ஜையும் அநுதாபமும் பின்னொருதடவைகூட பாபம் செய்கிறதில்லை 
என்கிற உபரதியும் ( நி.றுத்தலும் ) வேணும் . TarrrgrrrrET [ Tfrar 
FEET : " ( அநுதாபாதுபரமாத் ப்ராயச்சித்தோந்முகத்வத: ) 
என்பர் . இவை பாபத்தை லகுப்படுத்திக்கழிக்க உபாயங்கள் . 

பயதி பவந்தி - உண்டாகுமேயானால் , அஸ்ட் - இந்தப் பாபத்தை . 
பாபத்தை இன்னதென்று குறிப்பிட்டுச்சொல்லக்கூட நா வெழும்பவில்லை , 
பொதுவான பேச்சே முதலில் இங்கே . இன்னதென்று குறிப்பிட்டுப் 
பேசக்கூடாததால் இது என்று . பொதுவான பேச்சு. “ பேதை பாலகள் 
அது ஆகும் என்றார் போல . இது என்பதால் செய்த பாபம் எதிரே 
நிற்கிறது என்றும் பொருள் கிடைக்கும் . 

புந : கரணம் - இரண்டாவது தடவை செய்தால் ஆவ்ருத்தி , நினைப்ப 
தோடு நிற்காமல் செய்து தீருவது இங்கே புந : கரணம் . நான்காவது 
பாதத்தில் புந : புந : குர்வே என்கிறார் . 


வியாக்கியானம் 


57 


கதம் கடேத - எப்படிக்கூடும் ? பயம் , அநுதாபம் , லஜ்ஜை இவைகள் 
இருந்தால் அதைத்திரும்பவும் செய்வரோ ? மறுபடியும் மறுபடியும் 
செய்வதால் நிறுத்துவதற்குக் காரணமான இவற்றின்லேசமுமில்லையென்று 
தீர்மானம் . ( 15 கார்க IT SITU : 4 : " T fai : " 
( விருத்தகார்யஸத்வாத் காரணாபாவ :, 

வ்யாபகவிருத்தோ 
பலப்தி :) பாபத்தின் உபரதி , நிறுத்துதல் என்ற கார்யமில்லாததால் 
நிறுத்துவதற்குக்காரணங்களான இவைகளின் லேசமுமில்லையென்பது 
திண்ணம் . 


ஜஞாநம் 


மோஹேந - மோஹத்தால் ; பாபருசி வெறிமயக்கத்தால் விவேகம் 
இருள் மூடிப்போய் , புகையால் அக்நி போலும் , அழுக்கால் கண்ணாடி 
போலும் , கர்ப்பப்பையினால் கர்ப்பம் போலும் 

மூடித்தலை 
யெடுக்கமாளாமல் அழுந்திப் போய் விட்டது . பயாநுதாபலஜ்ஜைகள் ஏன் 
உண்டாகவில்லை என்று கேட்பீரோ ? 

உண்டாகாமற்செய்யும் 
காரணம் மோஹமென் னும் இருள் சூழ்ந்திருப்பதே . பாபருசி என்னும் 
விகாரம் , வெறி , மோஹம் மண்டிப்போய்விட்டது . 


அவை 


மே - எனக்கு ; பயாதிலே : - மூன்று முண்டாக வேண்டாம் . ஒன்றில் 
துளியாவது உண்டாகவில்லையே . ந பவதி இஹ - இந்த தர்ம க்ஷேத்ர 
மான கோயிலிலும் ஸந்யாஸியான எனக்கும் ஸத்வம் தலையெடுக்காமல் 
மோஹம் மூடுகிறதே . ரா : 13"(பீட்யந்தே க்ருஹிண : 
கதம் நு ) ஸம்ஸாரிகள் என்ன பாடுபடுவரோ ? 


தஸ்மாத் புந : - அதனாலேயல்லவோ , இம்மூன்றின் லேசமுமில்லாத 
காரணத்தினாலல்லவோ , என்றும் அந்வயிக்கலாம் . 

பு 5 : கரணம் ஸம்ப 
விக்குமோ என்று முதலில் கேட்டதற்கு , புந : கரணம் மட்டுமல்ல , பு 5 : 
புந : கரணமும் ஸம்பவிக்கலாம் என்பதை ஸ்தாபிப்பதாகும் . 


புந : புந : - திரும்பவும் திரும்பவும் ; இத்தனை தடவை என்று கணக் 
கில்லை . சப்தத்தால் இரண்டு தடவை வீப்ஸை செய்வதற்கு எண்ணற்ற 
அநேகம் தடவைகள் என்றுபொருள் . 


அகம் குர்வே - பாபத்தை செய்கிறேன் . என்சந்தோஷத்திற்கே 
செய்கிறேன் . செய்து சந்தோஷிக்கிறேன் . ஆத்மநேபதப்ரயோகம்: அழகு 


யதி -15 


58 


யதிராஜவிம்சதி 


अन्तर्बहिस्सकलवस्तुषु सन्तमीशं 

अन्धः पुरस्स्थितमिवाहमवीक्षमाणः । 
कन्दर्पवश्यहृदयः सततं भवामि 

हन्त त्वदग्रगमनस्य यतीन्द्र नाहः ॥१२ ॥ 
12. அந்தர் பஹிஸ்ஸகலவஸ்துஷு ஸந்தமீசம் 

அந்த : புரஸ்ஸ்த்திதமிவாஹ மவீக்ஷமாண: ! 
கந்தர்ப்ப வச்யஹ்ருதய : ஸததம் பவாமி 

ஹந்த த்வதக்ரகமநஸ்ய யதீந்த்ர ! நார்ஹ: || 


பதவுரை: 

r: - ஸகல வஸ்துவு--எல்லாப் பொருள்களிலும் , அந்த : 
உள்ளேயும் , பஹி : - வெளியிலும் , ஸந்தம் - இருக்கிற , ஈசம் - ஈச்வரனை , 
அந்த : - குருடன் , புரஸ்த்திதம் இவ - எதிரே நிற்பவனைப் ( பார்க்காதது ) 
போல , அஹம் - நான் , அவீக்ஷமாண :-பார்க்காமல் , ஸததம் - எப்பொழுதும் , 
கந்தர்ப்பவச்ய ஹ்ருதய : - 

மன்மதனுக்கு வசப்பட்ட மனமுடையவனாகவே , 
பவாமி - இருக்கிறேன் , யதீந்த்ர - மனத்தையடக்கிய யதிகளுக்கு அக்ரகண்யரே , 
ஹந்த - ஐயோ , த்வதக்ர கமநஸ்ய - உம் எதிரில் செல்ல , ( அஹம் - நான் , ) 
நார்ஹ : -யோக்யனல்லேன் . 


பனிரண்டாவது அத்யாயம் ப்ரஸங்கம் என்பதைப்பற்றியது . இரண்டு 
கார்யங்களுக்கும் உபயோகப்படுவதையுத்தேசித்து ஒரே தடவை தந்த்ரமாக 
அநுஷ்டிக்கும் கர்மம் இரண்டுக்கும் உபயோகப்பட்டு உபகரிக்கிறதென்று 
முன் அத்யாயத்தில் கூறப்பட்டது . இரண்டு கர்மங்களையும் உத்தேசிக் 
காமல் ஒரே கர்மத்தை மட்டும் உத்தேசித்துச்செய்ய அதேயிடத்தில் 
செய்யப்படும் மற்றொரு கர்மத்திற்கும் இதற்கென்று எண்ணிச்செய்யாமற் 
போனாலும் தானாக (ப்ராஸங்கிகமாக ) உபயோகப்படுவதை ப்ரஸங்க 
மென்பர் . இரண்டையும் உத்தேசித்து ஒரேதடவைய நுஷ்டிப்பது தந்த்ரம் . 
ஒன்றையே உத்தேசித்துச்செய்தது மற்றொன்றுக்கும் தானாக ( அதற்கென்று 
உத்தேசிக்காமல் போனாலும் ) உபயோகப்படுவது ப்ரஸங்கம் . 

வீட்டு 
வாசல் திண்ணையில் வீட்டுத்திண்ணையின் ப்ரகாசத்திற்காக வைக்கப்பட்ட 
தீபம் தெருவில் போகிறவர்களுக்கும் தெருவுக்கும் வெளிச்சத்தைத்தருவது 
போல . அவர்களுக்கென்று உத்தேசித்து வைத்த தீபமல்ல , ஆனாலும் 
ஒளியின் வ்யாப்தி அந்ததேசத்திலும் பரவியிருப்பதால் அது வழிப்போக்க 
ருக்கும் உபயோகப்படுகிறது . ஸோமயாகத்திற்கென்று உத்தேசித்து 
அமைத்த வேதி இஷ்டி ஹவிஸ்ஸுக்களுக்கும் வேதியாகும் . 


வியாக்கியானம் 


59 


பெருமாள் எங்கும் ஜ்யோதில் ஸாக வ்யாபித்திருக்கிறார் . உள்ளும் 
வெளியிலும் வ்யா பித்திருக்கிறார் . நாம் மனம் , கண் முதலியவற்றால் 
மற்ற பொருள்களைக் காண்கிறோம் . நாம் காணும் மற்ற பொருள்களுக்கு 
உள்ளும் புறமும் பெருமாள் வர்த்திக்கிறார் . பெருமாளைப் பார்க்க வேண்டு 
மென்ற உத்தேசமில்லாமற்போனாலும் மற்ற பொருள்களைப் பார்க்கையில் 
தாமாக ஜ்வலிக்கும் பெருமாளையும் ப்ராஸங்கிகமாகவாவது பாவியேன் 
பார்க்கக்கூடாதோ ? ப்ராஸங்கிகமாகக்கூடப் பார்க்காமல் ஸாரதமமான 
அவரை நீக்கி அஸாரதமமான மற்றபொருள்களையே பார்க்கிறேனே 
என்று இங்கே ப்ரஸங்காத்யாய ஸுசனத்தில் திருவுள்ளம் . எங்கும் 
ப்ரகாசிக்கும் பெருமாளைப் பார்க்காமலிருப்பது என்பதுதான் கடினம் , 
பார்ப்பது மிக எளிது . வேணுமென்று அவரைப் பார்க்கக்கூடதென்று 
கண்ணை மூடிக்கொண்டு குருடரைப்போல இருந்தாலொழிய அவரைக் 
காணாமலிருக்கமுடியாது . ‘ கண்னுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் ; 
எண்ணினும் வரும் , என்னினி வேண்டுவம் , மண்ணும் நீருமெரியும் நல் 
வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே என்ற பாசுரம் திரு 
வுள்ளத்திலோடுகிறது . கண்னுள்ளே நிற்பதைக்காட்டுவது அந்தரதிகரண 
விஷயவாக்யம் , 


அந்தராதித்யனிலும் அந்தச்சக்ஷள்ளிலும் இருக்கிற அந்த புருஷன் 
மண் முதலிய ஸர்வ ப்ரபஞ்சமாக விரிந்து எங்கும் ப்ரகாசிப்பவன் . 
" अन्तर्वहिश्च तत्सर्व व्याप्य TTU : : ( அந்தர்பஹிச்ச 
தத்ஸர்வம் வ்யாப்ய நாராயண : ஸ்த்தித :) என்கிற ச்ருதியையும் 
நினைத்து " அந்தர்பஹி : என்று தொடங்கி தத்ஸர்வம் என்பதை 
‘ ஸகலவஸ்து என்றும் , ஸ்த்தித : என்கிற ச்ருதிபதத்தை ஸந்தம் 
என்றும் வைக்கிறார் . மன்மதனுக்கும் மன்மதனான அழகுக்கடலான 
பெருமாள் சேதனன் எப்பொழுதேனும் எந்த வ்யாஜத்தாலாவது 
என்னைக்காண ஆசைப்படானா, துளி ஆசைப்பட்டால் உடனே காட்சி 
தருவோமென்று மிக்க ஆசையுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் . " ar 
Raa " ( தித்ருக்ஷா த்ருச்யத்வாத் ) என்று ரத்னா வ ளீ . 
எண்ணினும் வரும் என்ற ஸௌலப்ய மிகுதியில் நான் எண்ணவேணுமே ; 
தித்ருக்ஷா (காணவாசை ) துளி இருந்தால் எதிரில் புலப்பட ஸஜ்ஜமே ; 
எங்குமுளன் கண்ணன் என்றல்லவோ அவாவுள்ள சிசுவான ப்ரஹ் 
லாதர் உறுதிச்சொல் , 3R : TTRIA " ( ஹரி : ஸர்வத்ர த்ருச்யதே ) 
என்ற அவர் ப்ரதிஜ்ஞை ஸத்யமென்று காட்டவல்லவோ ள் தம்பத்தைப் 
பிளந்து கொண்டு வெளிவந்து பெருமாள் எங்கும் ப்ரகாசிக்கிறார் . நான் 
தான் குருடன் . நான்தான் காணநசையற்றவன் . அல்பரூபங்களில் 


60 


யதிராஜவிம்சதி 


காமத்தால் மன்மத வசனா அழகுக்கடலை ஸாக்ஷாந்மந்மதமந்தனைக் 
கண்ணெடுத்துப்பாராமலிருக்கிறேன் என்று ஆத்ம நிந்தை . 


ஸகலவஸ்துஷா --எல்லா வல் துகளிலும் ; நிரவயவங்களுக்குள் 
அந்தர்வயாப்தியில்லை என்று சொல்லுவரேல் , அவர்களோடு கலா 
செய்யோம் . ஸகல என்பது அவயவமுள்ள என்பதையும் சொல்லும் . 
நிரவயவப் பொருள் நிஷ்கலம் . நீரவயவத்தில் அந்தர் வ்யாப்தி இருந் 
தாலும் இல்லா திருந்தாலும் அதனாலென்ன , ஒருவருக்கும் உத்வேகம் 
வேண்டாம் . 


அந்தர்பஹி : - உள்ளும் புறமும் . நெஞ்சத்தினுள் கோயில் கொண்ட 
வனை மனத்தினால் தர்சிக்கலாம் . ரா ( மனஸாது 
விசுத்தோ ) get ggggi ggar TNTET TET : 
( த்ருச்யதே த்வக்ர்யயா புத்யா ஸூக்ஷ்மயா ஸூக்ஷ்ம தர்சிபி :) 
உள்ளே - Raga TrICT ” ( வித்யுல்லேகேய பாஸ்வரா ) 
என்று மின்னும் ஸர்வ சரியான பரமாத்மா ப்ரதான ப்ரதிதந்த்ரமாக 
யதிராஜன் ப்ரகாசப்படுத்திய ஸர்வசரீரத்வத்தை இங்கே பனிரண் . 
அத்யாயங்கள் முடிகையில் ஸ சிக்கிறார் . TET : Ta வர் 
विश्वतः पृष्टेषु अनूत्तमेषु उत्तमेषु वा " ( யதத : பரோ திவோ 
ஜ்யோதிர் தீப்யதே விச்வத : ப்ருஷ்டேஷு அநூத்தமேஷு 
உத்தமேஷுவா) என்றபடி ஜ்வலிக்கும் விச்வவ்யாப்த ஜ்யோதில்ஸு . 


ஸகல வஸ்து - எல்லாவஸ் துக்களிலும் . அவன் உள்ளே உயிரா 
யிருந்துதான் எப்பொருளும் வள் துவாகும் , உளதாகும் . ப்ரஹ்மாத்மகமா 
யில்லா விடில் வள்து வாகாது . அவன் ஆத்மாவாய் உள்ளேயிருந்து 
முழுவதும் வ்யாபித்து அதை உளதாக்கவேனும் , இதை சிக்கவே 
வஸ்து என்கிறார் . 


ஸந்தம் - ள்வத : ஸத் அநந்யாதிரு ஸத்தையுடையது 

அதுவே . 
" gar: ” ( ஸந்மூலா:) என்று ஸத்வித்யை . எல்லாப்பொருள்களுக்கும் 
உயிராய் மூலமாய் ஆயதன மாய் ப்ரதிஷ்டையாய் ஓதப்பட்ட ஸத் என்ற 
உபநிஷத் ப்ரஸித்தப்பொருள் . 

சச SEPTET: ”( ஸஹைவ 
ஸந்தம் ந விஜாநந்தி தேவா :) கூடவே அருகில் , எதிரிலிருப்பதை 
தேவர்கள் ( இந்திரியங்கள் ) அறிகிறதில்லை . 


வியாக்கியானம் 


61 


ஈசம் - சார் 7 புள் Tr : STAR TET: I 
ஏ [ TRTTrai ( ஸமாநே வ்ருக்ஷே, புருஷோ நிமக்க : 
அநீசயாசோசதி முஹ்யமான : | ஜுஷ்டம் யதா பச்யத்யந்யமீசம் ) 
என்ற ச்ருதியில் ஓதப்பட்ட நெஞ்சிலுள்ள ஈச்வரப்பொருள் . அந்த 
ச்ருதியை திருவுள்ளத்திற்கொண்டு இங்கே ஈசம் என்கிறார் . நாம் ஈச்வரன் 
தர்சனத்திற்கு ப்ரஹ்மபுரத்தில் அவர் ராஜதானியில் அவர் அரண்மனைக் 
குப் போகவேண்டியிருக்கும் . அவர் நம் நெஞ்சிற்குள் கோயில் கொண் 
டிருக்கிறார் . ஸ்ரீசங்கராசாரியரும் ஹ்ருதயாலயர் என்று ஹார்த்தப் 
பெருமாளை வர்ணித்தார் . என் நெஞ்சம் கோயில் கொண்டான் என்று 
அவர் அனுபவம் . " வடதளமும் வைகுந்தமும் மதிள் துவராபதியும் இட 
வகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே என்றும் , 
பனிக்கடலுள் பள்ளி கோளைப் பழக விட்டோடிவந்து என் மனக்கடலுள் 
வாழவல்ல மாயமணாள நம்பி " என்றுமிறே விஷ்ணுவையே நெஞ்சிற் 
கொண்ட விஷ்ணுசித்தர் முதலிய அபியுக்தர்களின் ஹார்த்தா நுபவரஸம் 
இருக்கும்படி , 

புர : ஸ்த்தி தமிவ ஸந்தம்- எதிரே நிற்பது போலே நிறைந்து 
நிற்கும் பொருள் . 

அந்த : அஹம் அவீக்ஷமாண : - கண்ணில்லாதவன் (பிறவிக்குருடன் ) 
கண்னுக்கெதிரேயுள்ளதையும் பார்க்கமாட்டான் . அவாவிருந்தால் , பெரு 
மாள் கருணையால் சக்ஷுர் விஷயமாவார் . ஆசையற்றிருப்பது சூன்யத் 
தன்மை . அத்யய நமாகிய சக்ஷள்ஸால் பார்க்கலாம் . மார்ஸக்கண்ணால் 
காண முடியாது . ( ந மாம்ஸ சக்ஷரபி 
வீக்ஷதே தம் ) என்ற ச்ருதியிலுள்ள வீக்ஷ தாதுவை ப்ரயோகிக்கிறார் . 


கந்தர்ப்பவச்யஹ்ருதய : - வலுவில் நெஞ்சிற் புகுந்து நிற்கும் மன்மத 
மன்மதனான பெருமாளைக் கண்ணெடுத்துப்பாராமல் விரோதியான காமனை 
நெஞ்சில் ஈசனாக வைத்து அவன் வசமாக நெஞ்சம் இருக்கிறபோது 
ஈசன் அணுகுகைக்கு இடமேது . த்வைராஜ்ய முண்டோ ? 


ஸததம் பவாமி - எக்காலத்தும் மன்மதன் ராஜ்யத்திற்கு ஓய்வில்லை . 
அவனே என் ஹ்ருதயத்தில் அந்தர்யாமியான ஈசன் . ஹந்த- இது 
கொடுமே ; அநியாயம் . த்வதக்ரகமன ஸ்ய -- தேவரீர் திருவீதி எழுந் 
தருளும் உத்ஸவங்களிலும் , அத்யாபக கோஷ்டிகளிலும் யதீச்வர் 
ஸம்ச்ரிதன் போல முன் செல்ல . யதீந்த்ர - இந்திரிய ஜயமுள்ள 

ஸம்யமி 
களுக்குள் முதல் வரே ! 
யதி - 16 


62 


யதிராாஜவிம்சதி 


நார்ஹ : - யோக்யனல்லன் . fitter : 
( மதநகதநைர்ந க்லிச்யந்தே யதீச்வரஸம்ச்ரயா :) என்பர் . ஜைமினி 
யின் பனிரண்டாவது அத்யாயம்: கடைசி அதிகரணத்தில் , " ரித்விக்காக 
யாகத்தை நடத்திவைக்க விப்ரர் மட்டும் தான் அர்ஹர். மற்ற த்விஜர்கள் 
அர்ஹரல்லர் என்று தீர்மானம் . ஏன் ஏன :... " ( த்ரயோவர்ணா.... ) 
என்று பூர்வபக்ஷ வார்த்திகம் . விப்பார்தான் அர்ஹர் . மற்றவர் அர்ஹ 
ரல்லர் என்று ஸித்தாந்தம் . இங்கு அஹம் நார்ஹ : என்று முடிவு . இங்கே 
பனிரண்டாவது ச்லோகத்தின் முடிவில் இப்படி வர்ணிப்பது ரஸிக்கத் 
தக்கது . ஆத்மயாகத்தைச் செய்துவைக்கும் ரித்விக்குப் பதவிக்கு நான் 
அர்ஹனல்ல என்றும் ஸுசனம் . 


तापत्रयीजनितदुःखनिपातिनोऽपि 

देहस्थितौ मम रुचिस्तु न तन्निवृत्तौ 
एतस्य कारणमहो मम पापमेव 

नाथ त्वमेव हर तत् यतिराज शीघ्रम् ॥१३ ॥ 
13. தாபத்ரயீஜ நித து : க்க நிபாதிநோபி 

தேஹ ஸ்த்திதௌ மம ருசிஸ்து ந தந்நிவ்ருத்தெள | 
ஏதஸ்ய காரணமஹோ மம பாபமேவ 
நாத ! த்வமேவ ஹர தத் யதிராஜ! சீக்ரம் || 


பதவுரை :-தாபத்ரயீஜநித து : க்க நிபாதிநோபி - ஆத்யாத்மிகம் , ஆதிதை 
விகம் , ஆதிபௌதிகம் என்று மூன்றுவித தாபங்களா லுண்டாகும் துக் 
கத்தில் விழுந்து வருந்தினாலும் , மம- எனக்கு , தேஹஸ்த்திதௌ - சரீரம் 
இருப்பதிலேயே , ருசி : -ஆசை , நது தந்நிவ்ருத்தௌ - அதை விடுவதில் 
ஆசையில்லை , ஏதஸ்ய - இதற்கு , காரணம் - ஹேது , அஹோ - ஐயோ , 
மம பாபமேவ - என் பாபமேதான் , நாத - என் நாதனே !, யதிராஜ - யதி 
ராஜரே , த்வமேவ - தேவரீரே , தத் - அந்த பாபத்தை , சீக்ரம் - விரைவில் 
ஹர- போக்கியருளவேணும் . 


பதின் மூன்று முதல் பதினாறு வரையில் உள்ள நான்கு அத்யாயங்கள் 
தேவதோபாஸன காண்டமென்றும் , ஸங்கர்ஷ காண்டமென்றும் 
சொல்லுவர் . அந்த நான்கு அத்தியாயங்கள் எம்பெருமானார் காலத்திலேயே 
அகப்படவில்லை என்று தெரிகிறது . தத்வடீகையில் , தேவ தாகாண்டம் 
அகப்படவில்லை . அதன் விஷயங்கள் தெரியவில்லை என்று கூறப்பட் 


வியாக்கியானம் 


63 


நள்ளது . சா T Ta " ( நாநா வா தேவதா ) என்று அந்த காண் 
டத்தில் ஸூத்ரமிருப்பதாகப் பிறர்பாஷ்யத்திலிருந்தும் தெரிகிறது . 
அத தேவதோபாஸன காண்டத்தின் விவரங்கள் தெரியாததாலும் , 
ஈச்வர சரீரமான மற்ற தேவதைகளை உபாஸிக்க 

முமுக்ஷக்களுக்கு 
அதிகாரமில்லையாதலாலும் ஆசார்யனென்னும் தேவதையை உபாஸிக்கும்படி 
amaraigita (தேவமிவாசார்ய முபாஸீத ) STITATv 
17 !ஆசார்யதேவோ பவ ) " यस्य देवे पराभक्तिः यथा देवे 
तथा गुरौ । 

கஜ : கார் HETTIT : I ( யஸ்ய 
தேவே பராபக்தி : யதா தேவே ததா குரௌ | தஸ்யைதே 
கதிதா ஹ்யர்த்தா: ப்ரகாசந்தே மஹாத்மந: || ) என்றும் , அ ( Traffes 
देवतां समधिकामन्यां न मन्यामहे " ( ஆசார்யாதிஹ தேவதாம் 
ஸமதிகாமந்யாம் ந மந்யாமஹே ) என்றும் ஈச்வரனைப்போல் ஆசார்ய 
தேவதையையும் உபாஸிப்பதும் முமுக்ஷுக்களின் கடமையாதலாலும் , இந்த 
ஸ்துதி முக்கியமாக ஆசார்ய தேவதை விஷயமாகையாலும் பதின்மூன்று 
முதல் பதினாறுவரை நான்கு ச்லோகங்களால் எம்பெருமானார் உபாஸனை 
யாகவும் , பதினேழாவது ச்லோகத்தில் பெரியபெருமாளிடம் வேதாந்தங் 
களில் சொல்லப்பட்ட ஸகல குணங்களின் ஸமன் வயத்தைப்பேசி சாரீரக 
ஸமன் வயாத்யாயத்தை ஸுசித்து , பதினெட்டில் ," 

என்னன் 
( லோகவத்து லீலாகைவல்யம் ) என்று தொடங்கி இரண்டாவது 
அத்யாயத்தில் காட்டிய பகவானுடைய தயையால் தான் பாபங்கள் 
க்ஷமிக்கப்பட 

நசிக்கவேணுமென்றும் , எம்பெருமானாருடைய 
ப்ரார்த்தனைக்கிணங்கி ஸ்ரீரங்கராஜன் நம்மை நம்முடைய பாபங்களிலிருந்து 
மோக்ஷமென்னும் உத்தமமான க்ஷேமத்தையளிப்பாராதலால் அவர் 
தயைக்கும் பெருமாள் தயைக்கும் உபாய பா ( TT ) வத்தில் விரோதமிவ்லை 
யென்று அவிரோதத்தையும் , பத்தொன்பதாவது லோத்தில் , எம்பெரு 
மாஜர் திருவடிகளை ஆச்ரயிக்க ஸாதனம் தம் ஆசார்யரான ஸ்ரீசைலேச 
ருடைய தயையேயென்றும் , இருபதில் , தம்மையும் தம் சரணாகதி 
ஸ்துதியையும் எம்பெருமானார் அங்கீகரித்தருளவேணுமென்று பலத்தையும் 
ப்ரார்த்தித்து அந்த பலத்தோடு துதினயத்தலைக்கட்டுகிறார் . 


அவை 


தாபத்ரயீஜநித துக்க நிபாதிநோபி மம மூன்றுவித தாபங்களாலுண் 
டாகும் துக்கங்களில் தள்ளப்பட்டு அதில் அழுந்தி இருந்தாலும் . 
" तापत्रयातुरैरमृतत्वाय स एव जिज्ञास्यः " ( தாபத்ரயாதுரைரம் 
ருவத்வாய ஸ ஏவ ஜிஜ்ஞாஸ்ய:) [ மூன்றுவித தாபங்களால் வருந்தும் 
ஆதுரர்களால் மோக்ஷத்திற்காக ஸர்வேச்வரனான பகவானே விரும்பி 


64 


யதிராஜவிம்சதி 


ஆசை 


த ஹம் 


விசாரித்தறிந்து உபாஸிக்கத்தக்கவன் ) என்ற ஸ்ரீபாஷ்யாரம்பத்திலுள்ள 
ஸ்ரீஸூக்தியை 

யை இங்கே நினைக்கிறது ஸ்பஷ்டம் . துக்கம் கழிய வேண்டு 
மென்கிற 

ப்ரஹ்மஜிஜ்ஞாஸைக்குக் கொண்டு போய் விடும் . 
" பா " ( துக்கத்ரயாபிகாதாத் ஜிஜ்ஞாஸா ) 
என்பர் . 

தேஹஸ்த்திதௌ ருசி : நது தந்நிவ்ருத்தௌ - தே ஹமிருக்கவேண்டும் 
என்பதில் ஆசை குறையவில்லை; துக்கம் மட்டும் தொலைந்தே தீரவேண்டும் . 
ஆனாலும் தேஹமிருக்கவேண்டுமென்று ஆசையிருக்கிறது . 
தொலைவதில் ஆசையில்லை . தேஹம் தொலைந்தாலல்லது துக்கம் தொலை 
யாதே என்பதை நன்றாய் அநுபவபர்யந்தமாக உணரவில்லை . 

" gaa 
मर्त्य वा इदं शरीरं मृत्युनैव तदात्त न ह वै सशरीरस्य सतः प्रिया 
fg ( மகவந் மர்த்யம் இதம் சரீரம் 
ம்ருத்யுநைவ ததாத்தம் நஹ வை ஸசரீரஸ்ய ஸத : ப்ரியா ப்ரிய 
யோரபஹதிரஸ்தி ) என்று ப்ரஜாபதி இந்திரனுக்கு உபதேசித்ததை 
நினைக்கிறார் . ப்ராக்ருத தேஹம்தானே ஸர்வதுக்கங்களுக்கும் மூலம் ,. 
தேஹமும் வேண்டும் , துக்கம் கூடாது என்று இரண்டையும் கோலுவது 
எப்படிக்கூடும் . 

ஏதஸ்ய - இந்த துக்கம் தொலைய வேணும் , ஆனாலும் தேஹம் மட் 
டும் இருக்கவேணுமென்கிற இந்த ஆசைக்கு . அஹோ மம பாபமேவ 
காரணம் - ஐயோ என் பாபமே தான் ஹேது . யதிராஜ யதிரா ஐனே . 
நாத - என் தெய்வமே . த்வமேவ - தேவரீரேதான் . 


வா 


தத்ஹர - அதைப்போக்கவேணும் . என் பாபத்தைப் போக்கி எனக்கு 
தேஹத்திலும் வைராக்ய முண்டாக வேணுமாக அநுக்ரஹிக்க வேணும் . 
குருசரணத்தின் ஸஹாயமில்லாமல் இந்திரியங்களை ஜயிக்க முடியாதென் 
பதை ச்ருதிகீதை , எங்கள ETTTTTTTE (விஜித 
ஹ்ருஷீகவாஜிபிரதாந்தமநஸ்துரகம் ) என்று கூறியுள்ளது . 
वाचामगोचरमहागुण देशिकाय्य कूराधिनाथकथिताखिलनैच्यपात्रम् । 
एषोऽहमेव न पुनर्जगतीदृशस्तत् रामानुजार्य करुणैव तु मद्गतिस्ते ॥१४ ॥ 
14. வாசாமகோசரமஹாகுண ! தேசிகாக்ர்ய ! 

கூராதிநாதகதிதாகிலநைச்ய பாத்ரம் | 
ஏஷோஹமேவ ந புநர்ஜகதீத்ருசஸ்தத் 

ராமா நுஜார்ய ! கருணைவது மத்கதிஸ்தே || 


வியாக்கியானம் 


65 


பதவுரை: - வாசாமகோசரமஹாகுண ! வாக்குக்களுக்கு எட்டாத 
( கரணங்களுக்குள் அடங்காத ) அரும்பெரும் குணவிசேஷ முடையவரே!, 
( வாசாமகோசர மஹா குண - என்று தனிப்பதங்களாகவும் கொள்ளலாம் ; 
ரன் ஏன் " ( யதோ வாசோ நிவர்த்தந்தே ) என்று ப்ரஹ் 
மத்தின் ஆனந்த குணத்தைப்பற்றி சுருதி பேசிற்று . அது மற்ற குணங் 
களுக்கும் உபல கூணர்..) தேசிகாக்ர் -- ஆசார்யர்களுக்குள் ச்ரேஷ்டரே! 
" अमुना तपनातिशायिभूना यतिराजेन निवद्धनायक श्रीः । महती गुरु - 
TiSarafy: fagari ( அமுதா தபநாதிசாயிபூம்நா 

क्त 
யதிராஜேரு நிபத்த நாயகஸ்ரீ : | மஹதீ குருபங்க்திஹாரயஷ்டி : 
விபுதாநாம் ஹ்ருதயங்கமா விபாதி || ) என்று யதிராஜஸப்ததி. 
பெருமாள் தொடக்கமான குருபரம்பரையென்னும் ஹாரத்தில் யதிராஜனே 
நடுநாயகம் ; பின்பு எத்தனை ஆசார்யர்கள் வந்து அந்த ஹாரத்தில் 
சேர்க்கப்பட்டாலும் என்றைக்கும் யதிராஜரே நடுநாயகம் . ), கூரா திநாத 
கதிதாகிலநைச்யபாத்ரம் - கூரத்தாழ்வான் அருளிச்செய்த ஸகலகைச்ய 
வார்த்தைகளுக்கும் விஷயமான பாத்ரம் , ( வ்யக்தி ) , ஏஷ : அஹமேவ- 
இந்த நானே தான் , ஜகதி - பொங்கோதம் சூழ்ந்த புவனியில் , ஈத்ருச : 
புந: ந- என்போன்ற இவ்வித அதிகாரி இல்ல வேயில்லை ; இனி உண்டாகப் 
போவதுமில்லை ; ( நபூதோநபவிஷ்யதி ) தத் - ஆகையால் , ராமாநுஜார்ய 
ராமாநுஜாசார்யரே!, தே கருணைவ து -- தேவரீருடைய கருணையொன்றே 
தான் , மத்கதி :-எனக்குக்கதி ; எனக்குச்சரண் , 

தேவதாகாண்டம் முதல் அத்யாயத்தில் தேவதா ஸ்வரூபத்தையும் , 
இரண்டாவது அத்யாயத்தில் தேவதா விசேஷத்தையும் சொல்லியதென்பர் . 
முன் பதின் மூன்றாவது ச்லோகத்தில் " TISTIFTTTT TTUR - 

ரா ( அஜ்ஞாநத்வாந்தரோதாத் அகபரிஹரணாத் ) என்றபடி 
அஜ்ஞாந இருளை நீக்கி பாபத்தைக்கழித்து சுத்தியைத் தரும் ஆசார்ய 
ல் வரூபத்தைக் காட்டினார் . இங்கே எம்பெருமானாருடைய “ ராமாநுஐ 
என்னும் சதுரக்ஷர நாமத்தைக்குறித்துக்காட்டி, தேவதா விசேஷத்தைப் 
பேசுகிறார் . தேவதையைப் போல் ஆசார்யனையுபாஸிக்கவேணுமென்பதற்கு , 
* অলালবাগ ( அஜ்ஞாநத்வாந்தரோதாத் ) 

என்று 
தொடங்கிய ச்லோகத்தில் பல ஸாம்யங்கள் காட்டப்பட்டன . 

" பெருமாளுடைய ஆனந்தாதி மஹாகுணங்கள் வாசாமகோசரம் " 
என்று ச்ருதி வர்ணித்தது . இவர் எம்பெருமானார் விஷயத்திலும் அது துல்ய 
மென்கிறார் . க ys ( கமப்யாத்யம் குரும் வந்தே ) 
யதி-17 


66 


யதிராஜவிம்சதி 


தென்றது . 


प्रथमगुरुकृपागृह्यमाणः ( ப்ரதமகுருக்ருபாக்ருஹ்யமாண : ) என்ற 
படி பெருமாள் ஆதிகுரு . எம்பெருமானார் குருபரம்பரையில் 
உத்தமர் . நான் சிஷ்யபரம்பரையில் அதமன் . என்னிலும் கடையோ 
னில்லை என்று நைச்யா நுஸந்தாநம் செய்கிறார் . கருணையல்லால் வேறு 
கதியில்லையென்று கருணைக்கு உத்தம்பகமான ஆகிஞ்சன்யா நந்யகதிகத்வங் 
களைப் பேசுகிறார் . 

வாசாமகோசர- 1 sm Tri ( அகோசரம் வசஸாம் ) 
என்று சுத்தஜீவ விஷயமான பராசர வசனத்தையும் அநுஸரிக்கிறார். " ரா 
ria " ( யதோவாசோ நிவர்த்தந்தே ) என்ற ச்ருதியை 
நினைத்து வசஸாம் என்பதை வாசாம் என்று வைத்தார் . அந்த ச்ருதி 
பெருமாள் விஷயம் . எம்பெருமானார் விஷயத்தில் இரண்டையும் கூட்டுகிறார்: 
மஹாகுண - பெருமாளுடைய குணத்தை ச்ருதி வாக்குக் கெட்டாத 

அங்கே ஆநந்தகுணம் மற்ற கல்யாண குணங்களுக்கு உப 
லக்ஷணம் , மநுஷ்யரானந்தர் , தேவர்களானந்தம் , அகாமஹதச்ரோத்ரிய 
ரான முக்தர் முக்த துல்யரானந்தம் , ப்ரஹ்மானந்தம் இவையெல்லாம் வேத 
புருஷன் மீமாம்ஸைசெய்த ப்ரஹ்மானந்த மீமாம்ஸாப்புகரணத்தையே 
இங்கே ஸுசிப்பது ரளிக்கத்தக்கது . 
ஆசார்யோபாஸனம் 

என்பது பகவானிடம் அநந்யபோகத்தால் 
வ்யபிசரியாத பக்தி - என்னும் கீதாசார்யனுபதேசிக்கும் 

ஸாதனங்கள் , 
ஆசார்யப்ரபாவ மஹாகுண மீமாம்ஸை ப்ரஹ்மதண மீமாம்ஸை 

என்ற 
மீமாம்ஸைகளைச் சேர்த்து தேவதோபாஸநாகாண்டத்தையும் ப்ரஹ் ம 
ஜ்ஞான காண்டத்தையும் சேர்த்து இந்த எட்டுச்லோகங்களிலும் எட்டு 
அத்யாயங்களையும் ஸுசிப்பதில் திருவுள்ளம் . 

தேசிகாக்ர்ய- சானன்: அர்ன் TRgr ( ஸமித்பாணி : 
ச்ரோத்ரியம் ப்ரஹ்மநிஷ்டம் ) என்றபடி ப்ரஹ்மநிஷ்டச்ரோத்ரியாசார் 
யோபஸதநத்தை ஸுசிக்கிறார் . 

கூராதிநாத ...பாத்ரம் - இந்த தயாபாத்ரம் அந்த தயாபாத்ரம் என்று 
என்னை உத் கோஷிப்பார்கள் . உண்மையில் நைச்யபாத்ரம் என்பதே தகும் 
என்று ரஸமாக நைச்யாநுஸந்தானம் . இந்த நைச்யாநுஸந்தானத்தின் 
பலம் தயாபாத்ரம் , கருணாபாத்ரம் ஆவதென்று பின்பாதியில் ஸுசிக்கும் 
அழகு ரளிக்கத்தக்கது . முக்குறும்பறுத்த கூரத்தாழ்வானிலும் நிர்தோஷ 
ரான மஹாகுணவான்களுண்டோ ? அவர் கூறியநைச்யமெல்லாம் எனக் 
காகவே என்கிறார் . எம்பெருமானாரை நாதன் என்றார் முன் ச்லோகத்தில் ; 


வியாக்கியானம் 


67 


ஆழ்வானை இங்கே அதிநாதன் என்னும்படி அவருடைய வாசாமகோசர 
மான மகிமையை சூசிக்கிறார் . 


அகிலநைச்யபாத்ரம் - எல்லா நைச்யங்களும் , ஒவ்வொருநைச்யத்தில் 
முழுவதும் , எல்லாம் எனக்குள் அடங்கும் . வாசாமகோசரமுதல் பாத்ரம் 
வரையில் ஒரே பதமாகவைத்து முதல் பாதம் முழுவதையும் கூராதி 
நாதருக்கே மூன்று விசேஷணங்களாகக் கொள்வதும் ரஸம் . அவர் 
மாசற்றவர் ; ஸர்வோத்தமர் அவர் . ரா .... காரா 
சசன் ( பாபீயஸோபி .... நைவபாபம் பராக்ரமிதுமர் ஹதி 
மாமகீனம் ) என்றதெல்லாம் அவர் விஷயமாகாது . 


“ ஏஷோ 


ஏஷோஹமேவ - நாரதபகவான் பபனத்குமாரரிடம் 

சென்றபோது 
" பகவன் " என்று கூப்பிட்டு " நான் சோக ஸாகரத்தில் முழுகியுள்ளேன் . 
அந்த என்னை இந்த சோகஸாகரத்தின் அக்கரையில் சேர்ப்பிக்கவேண்டும் 
என்று ப்ரார்த்தித்தார் . 

தமாக 

இங்கு எம்பெருமானாரை 
“ தேசிகாக்ர்ய " என்று கூப்பிட்டு " நீசனேன் நிறையொன்றுமிலேன் 
என்று முறையிட்டு , நாரதர் ஸோ ஹம் சோசாமி என்றது போலே 

ஹமேவ என்று பேசுவது ரஸிக்கத்தக்கது . ஸோஹம் என்றால் 
வேதாந்தத்தில் பெருமாளோடு ஸமானாதிகாரணமாக அஹம் ப்ரஹ்ம " 
“ கடல் ஞாலம் செய்தேனும்யானே என்பது போலே யோ என்று பெரு 
மாளுக்குள்ளே ஒன்றாகச் சொருகி முழுகுவதாக அர்த்தமாகலாம் . இங்கே 
நைச்யத்தில் நராதமனாக அனுஸந்திக்குமிடத்தில் புருஷோத்தமனோடு 
ஸமானாதிகரணப்பேச்சாக நினைக்கக்கூடிய சப்தம் அநுசிதம் . ஆகையால் 
ச்ருதியில் போலே " ஸோஹம் என்று இங்கு பேசாமல் ஏஷோ ஹம் 
என்கிறார் “ இந்த நானே எல்லோரும் ஜகதாசாரியன் " தீபக்த்யாதி 
குணார்ணவ: என்று மகிழ்ந்து புகழ்ந்து பாடும் நானே என்கிறார் . 


ந புனர் ஜகதி ஈத்ருச :-அந்வய முகமாக அவதாரணத்தோடு அறுதியிடு 
தல்போதாது . 

“ நான்ய : பர்தா : " " அஹமேவநாந்ய : " என்றது போல 
வ்யதிரேகமுகமாகவும் பேசி அகம்பனீயந்யாயமாக இதை உறுதிப்படுத்த 
வேணும் . 

தயாபாத்ரம் என்பதும் நைச்யபாத்ரமாக இருப்பதால் ஸித் 
திப்பது. " அ gi 7T : ( அநுத்தமம் பாத்ரமிதம் தயாயா:) 
என்றபடி நீசத்தன்மையின் கடைப்படியே தயாபாத்ரத்தில் உ 

உச்சிப்படியை 
அளிக்கும் , அந்த ச்லோகத்தின் அனுபவமும் நாரதபகவானின் அநுபவமும் 
திருவுள்ளத்தில் கலந்தோடுகிறது . ஆளவந்தார் ச்லோகத்தில் நாரதர் 
சோகஸாகரத்தில் முழுகி அலைநீர்க்கடலிலழுந்தும் நாவாய்போல் 
தத்தளித்த அனுபவம் ஓடுகிறது . நாரதர் சோகஸாகரத்தில் முழுகிய 


68 


யதிராஜவிம்சதி 


தைப்பேசியதுபோல் போனவன்T : ( நிமஜ்ஜதோநந்த 
பவார்ணவாந்த :) என்று யாமுனார்யரும் அருளிச்செய்கிறார் . 


" போனால் வராது , அகப்பட்ட மஹா லாபத்தை நழுவவிடாதேயும் , 
என்னைப்போல் நீசனில்லை . என்னிலும் தயாபாத்ரமில்லை. ஸித்தமான 
இந்த உத்தமானந்தத்தைப் பரியஜித்து வேறு பி.ஷாடரும் செய்ய 
வேண்டாம் . என்னைக் கரையேற்றி உம்முடைய அபாரகருணையை 
ஸபலமாக்கிக் கொள்ளும் " இப்படி இந்தச் லோகத்தில் ஆளவந்தார் ச்லோக் 
மும் நெஞ்சில் ஓடுகிறதென்பது அடுத்த ச்லோகத்தில் சுத்தாத்மயாமுன 
என்று துடங்குவதாலும் நிச்சயமென்று ஸஹ்ருதய மனஸ்ளாகரிகமாகத் 
தட்டில்லை. 


. 


தத் - ஆகையால் கொள்வாரில்லாவிடில் கொடுப்பார் கொடைக்குணம் 
கானக நிலவாகும் . உம் தயையை ப்ரகாசப்படுத்த உம் கருணைக்கட லை 
ஸபலமாக்க என் போன்ற நீசன் வேணும் . என்னைக் காப்பாற்ற கருணா 
வருணாலயரான பெருமாள் போதாது . காரேய்கருணை இராமாநுசன் கருணை 
தான் என்னைக் காப்பாற்ற வல்லமையுள்ளது . " தா afsi q ர் 
तव चार्थः प्रकल्पते " ( க்ருதார்த்தோஹம் பவிஷ்யாமி தவ 
சார்த்த : பரகல்பதே ) 


ராமானுஜார்ய - தேவதாகாண்டத்தின் இரண்டாவது அத்யாயத்தில் 
தேவதா விசேஷத்தைப் பேசியதென்பர் . இங்கே பெருமாளைத்தவிர 
ஆசார்ய தேவர் ஒருவரையே வழிபடுவதால் அந்த ஆசார்ய தேவருடைய 
நாமவிசேஷமாகிய சதுரக்ஷரீ நாமத்தைக் குறித்து தேவதா ஹ்வானம் 
செய்கிறார் . இங்கோரிடத்தில் ராமானுஜ என்று கூப்பிடுவது . முதல் 
ச்லோகத்தில் பரோக்ஷமாக நாம நிர்த்தேசம் . இங்கேதான் ப்ரத்யக்ஷ 
ஆஹ்வானம் செய்கிறார் . ராமாநுஜ காயத்ரியில் காரேய்கருணை இராமநுச 
என்று அழைத்ததை அனுஸரித்து இங்கே " ராமாது ஜார்ய கருணைவ " என்று 
அந்த சப்தங்கள் வைக்கப்படுகின்றன . காயத்ரீ மந்த்ரத்தில் " ய : " என் 
பரோக்ஷ நிர்த்தேசம் . 


தே கருணைவ- உம் கருணை ஒன்றேதான் , மத்கதி : 

1:- எனக்கு உய்யும் வழி . 
தே கருணைவ -எனக்கு உய்யும் வழி உபாயம் உன் கருணையே . தே கருணா 
மத்கதிரேவ - உம் கருணை என்னையே கதியாக உடையது என்னும் 
பொருளைக் கொண்டு ஆளவந்தார் ச்லோகத்தின் , பூர்ணஸார்யம் ஸம் 
பாதிக்கலாம் . எனக்கும் உம் கருணையே கதி . உம் கருணைக்கும் நானே கதி . 
என்போன்ற கதி வேறு கிடையாது . 


வியாக்கியானம் 


69 


शुद्धात्मयामुनगुरूत्तमकूरनाथ - 

भट्टाख्यदेशिकवरोक्तसमस्तनच्यम् । 
अद्यास्त्यसङ्कुचितमेव मषीह लोके 

तस्मात् यतीन्द्र करुन तु भगतिस्ते ॥१५ ॥ 


15. சுத்தாத்மயாமுந் குரூத்தம் கூரநாத 

பட்டாக்ய தேசிக வரோக்த ஸமஸ்த நைச்யம் 
அத்யாஸ்த்யஸங்குசிதமேவ மயீஹ லோகே 

தஸ்மாத் யதீந்தர கருணைவது மத்கதிஸ்தே ! 


பதவுரை : - சுத்தாத்ம யாமுன குரூத்தம கூர நாத பட்டாக்ய தேசிக 
வரோக்த ஸமஸ்த நைச்யம் - பரிசுத்தமான மனமுடைய ஸ்ரீஆளவந்தா 
ராலும் , ஆசார்யோத்தமரான ஸ்ரீ ஆழ்வானாலும் பட்டரென்கிற ஆசார்ய 
ச்ரேஷ்டராலும் சொல்லப்பட்ட எல்லா நீசத்தன்மையும் (தோஷங்களும் ) 
இஹலோகே - இப்பூமண்டல 

டலத்திலேயே , அத்ய- இன்று , மயி - என்னிடத்தில் 
அஸங்குசிதமேவ - எள்ளளவும் சுருங்காமல் , மிக்கவிரிவாய் , அஸ்தி - 

தஸ்மாத் -ஆகையால் , யதீந்தர - யதிகட்கிறைவனே , 
தே கருணைவ மத்கதி : - உம் கிருபைதான் எனக்கு உத்தாரகமான 
உம்கருணைக்கு நானே தான் உத்தமனானகதி . 


ஆழ்வான் அனுஸந்தித்த நைச்யங்கள் வேறு . என் நைச்யத்தை 
அளக்க அந்த பாத்ரம் போதாது . இன்னமும் நிறைய நைசயங்களால் 
பூர்ணமான பாத்ரம் வேண்டும் . அடியேனாகிற நைச்யபாத்ரம் நிரம்பி 
யுளது . ஸ்ரீயாமுனர் , ஆழ்வான் , பட்டர் முதலிய தேசிகர் எல்லோருடைய 
எல்லா நைச்யானுஸந்தானங்களையும் ஒருமிக்கச் சேர்த்தால் நானெனும் 
நைச்யபாத்ரம் நிரம்புமென்று ஆத்மநிந்தை செய்யும் ரஸம் . தேவதோ 
பாஸநம் மூன்றாவது அத்யாயத்தின் விஷயமென்பர் . 
யிலிழிபவர். ஆசாரியருடைய கருணையையே கதியாக வரிக்கிறார் . இந்திரன் 
தேவராஜன் , ஸுரநாயகன் . தேவதா காண்டத்திற்கு ஏற்கும்படி யதி 
ராஜனை இங்கே " யதீந்த்ர என்று அழைப்பதும் ரஸிக்கத்தக்கது . 


நாம் 


சரணகதி 


சுத்தாத்ம -- இவர் குறிக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் அடைமொழி 
யாவது ரஸம் . இவர்களெல்லோரும் மாசற்றவர்கள் . மனதை மலமறக் 
கழுவின வர்கள் . அவர்களுக்கு உண்மையில் தோஷலேசமும் கிடையாது . 


யதி -18 


70 


யதிராஜவிம்சதி 


அவர்கள் தங்கள் சிஷ்யபரம்பரையில் அடியேன் ஒருவன் நீசதமனாக 
வரப்போகிறேனென்று எனக்காகவே அவ்வளவு நைச்யங்களெல்லாம் 
கருணையால் அநுஸந்தித்துள்ளார்கள் என்கிறார் . 


யாமுன-- " தூயபெருநீர் யமுனை என்பர் . அதுபோன்ற பரிசுத்தி . 
" TT TYT : ( தர்சநாதேவ ஸாதவ :) என்றபடி உலகத்தைப் 
பரிசுத்தமாக்கும் பெரியவர் . குரூத்தமகூரநாத ஆசாரியரோத்தமரான 
ஆழ்வான் . 


பட்டாக்பதேசிகவர - பட்டரென்று திருநாமமுடைய ஆசாரிய ச்ரேஷ் 

( தேசிகவர என்று தனித்து யோஜித்து இதர தேசிகர்களையும் 
கொள்ளலாம் ) உக்த - சொல்லிய , சுத்தாத்மாக்களான அவர்கள் 
விஷயத்தில் அவை எல்லாம் உக்திமாத்ரமேயொழிய உண்மையல்ல . 


ஸமஸ்தநைச்யம் - எல்லா நீசபாவமும் , இஹ லோகே அத்ய அஸ்தி 
மயி ஏவ- 

+ IT க் "( கோன்வஸ்மின் ஸாம் 
ப்ரதம் லோகே குணவான் ) என்று ஸ்ரீராமாயண ஆரம்பத்தில் ஸ்ரீ நாரத 
பகவானைக்குறித்து வால்மீகி முனிவர் ப்ரச்னம் பண்ணினதை நினைத்து 
இங்கே குணஹினரில் , துர்க்குணமுடையாரில் இந்த உலகத்தில் இப்போது 
யார் முதல்வர் என்று ப்ரசனம் செய்தால் என்னையே பொறுக்கி எடுத்து 
நிர்த்தாரணம் செய்யவேண்டியிருக்குமென்று ஆத்ம றிந்தாரஸம் . ஸங் 
க்ஷேப ப்ரச்னத்தில் ஸாம்ப்ரதம் என்பதை இங்கே அத்ய என்றும் , 
அஸ்மின் லோகே என்பதை "இஹலோகே என்றும் வைக்கிறார் . 
குணவானான புருஷோத்தமனுக்கு எதிர்த்தட்டு . 


அஸங்குசிதமேவ அஸ்தி- " aggB TITTR ளரா 
लवसहवासात् त्वत्क्षमा सङ्कुचन्ती । मयि गुणपरमाणूदन्तचिन्तानमिझेविह 
ரன் + பள்" ( பலிபுஜி சிசுபாலே தாத்ருகாகஸ்கரே 
வா குணலவஸஹவாஸாத் தவத்க்ஷமா ஸங்குசந்தீ | மயி குண 
பரமாணுதந்த சிந்தாநபிக்ஞே விஹரது வரதாஸௌ ஸர்வதா 
ஸார்வபௌமீ ) என்ற பட்டர் நைச்ய ச்லோகத்தை அனுஸரிப்பது 
ஸ்பஷ்டம் . ஸங்கோசம் என்பது சுருக்கம் . அஸங்கோசம் என்பது 
சுருக்கமே இல்லாத மிக்க விஸ்தாரம் . " ஸமஸ்த " 

என்று இரண்டாம் 
பாதத்தில் வியாஸமான விரிவுக்கு எதிர்த்தட்டான 

ஸமாஸமென்னும் 
ஸங்க்ஷேபமும் பொருளாகும் . அவர்கள் பேசிய நைச்யமெல்லாம் ஸங் 
க்ஷேபம் . சுருக்கம் . அந்த ஸங்க்ஷேபங்களெல்லாம் கூடி என்னிடம் அஸங்கு 


வியாக்கியானம் 


71 


சிதமாய் விள் தாரமடைகின்றன என்னும் ரஸம் கவனிக்கத்தக்கது ; இதற் 
கேற்ப ஸ்ரீராமாயண ஸங்க்ஷேப ச்லோகமும் திருவுள்ளத்தில் ஓடுகிறது . 


IT 


தஸ்மாத் -ஆகையாலே . அஸங்கோச ந்யாயம் என்று சாஸ்த்ர 
காரர் கூறுவர் . எங்கே அஸங்கோசமாகப் பொருந்துமோ அந்த விஷயம் 
தான் பிரபலம் ; அதையே தான் அநுஸரிக்கவேண்டும் . ஸங்கோசத்திலும் 
அஸங்கோசமே பொருந்துவது . " அந்த அஸங்கோசந்யாயத்தால் " என்று 
ந்யாயத்தை நேராகக் காட்டுவதற்காக " ஸங்குசந்தி " என்று பட்டர் 
சலோகத்திலிருப்பதை " அஸங்குசித என்று மாற்றியிருப்பதும் ரஸம் . 


யதீந்த்ர- தேவதாகாண்டத்தில் தேவேந்த்ரனை ஸுரநாயகனை ஹவிர்ப் 
பாகம் வாங்க இந்த்ர ஆயாஹி என்று கூப்பிடுவர் . இங்கு தம் ஆத்ம 
ஹவில்ஸை ஸமர்ப்பிக்கையில் அதைப்போல் " யதீந்த்ர என்று கூப்பிடு 
வது ரஸிக்கத்தக்கது . கருணைவது மத்கதிஸ்தே - உம்முடைய கரு 
தான் எனக்குப்புகல் . 


शब्दादिभोगविषया रुचिरस्मदीया 

नष्टा भवत्विह भवद्यया यतीन्द्र । 
त्वद्दासदासगणनाचरमावधौ यः 

तद्दासतैकरसताऽविरता ममास्तु ।। १६ ॥ 


16. சப்தாதிபோக விஷயா ருசிரஸ்மதீயா 

நஷ்டா பவத்விஹ பவத் தயயா யதீந்த்ர 
த்வத்தாஸ் தாஸ் கணநா சரமாவதெளய : 

தத் தாஸதைக ரஸதாவிரதா மமாஸ்து 


பதவுரை: - சப்தாதிபோக விஷயா - சப்தம் , ஸ்பர்சம் , ரூபம் , ரஸம் , 
கந்தம் இவைகளை அனுபவிக்கும் விஷயமான , அஸ்மதீயா -- எங்களுடைய 
தான , ருசி - ஆசையானது, யதீந்த்ர யதீந்த்ரரே ! பவத் தயயா - தேவருடைய 
க்ருபையாலே , இஹ- இங்கே , நஷ்டா பவது - அடியோடு அழியட்டும் . 
த்வத் தாஸ தாஸ் கணநா சரமாவதௌ - தேவரீருடைய தாஸதாஸ தாஸ 
னென்று தாழத் தாழப்போகும் எண்ணிக்கைக் கணக்கில் கடைப்படியில் , 
ய : - எவன் இருக்கிறானோ , தத் தாஸதைகரஸ்தா - அவருக்கு ஆட்பட்டு 
அடிமை புரிவதிலேயே இன்புறும் தன்மை , அவிரதா - ஓய்வில்லாமல் 
நீங்காமல் , மமாஸ்து - எனக்கிருக்கவேண்டும் . 


72 


யதிராஜவிம்சதி 


தேவதாகாண்டம் இந்த ( 4 ) அத்யாயத்தில் பலம் விஷயம் , தேவ 
போகத்தில் ( ஸ்வர்க்கத்தில் ) கந்தர்வகானங்களும் , ள்வர்க்க ள்த்ரீகளின் 
ரூபதர்சனமும் , ஸ்பர்சமும் , அம்ருதரஸமும் , பாரிஜாத குஸும கந்தமும் , 
போகங்களாகக் கிடைக்கும் . அந்த தேவதோபாஸனத்தால் கிடைக்கும் 
அந்த ஸ்வர்க்கம் வேண்டாம் . இங்கேயே ஓர் அத்புத ள்வர்க்க ஸுகமுண்டு . 
அந்த ஸுகம் எனக்கு நீங்காமல் இருக்கவேண்டும் . ஸ்வர்க்கத்திற்குப் 
போய் அனுபவிப்பது என்பது தேவர்களுக்குப் பசுவைப்போல ஊழியம் 
செய்வதாகுமென்று வேதமோதுகிறது . அவர்களுக்குப் பசுவாக அடிமையாக 
இருக்கிறதைவிட இங்குள்ள உம்முடைய அடியார்க்கடியார்களில் கடைசித் 
தாழ்ந்தபடியில் எந்த மனுஷ்யன் இருப்பனோ அந்த மனுஷயனுக்குப் 
பசுவைப்போல ஊழியம் செய்வதிலேயே எனக்கு ரஸம் மீளாமல் இருக்கும் 
படி அநுக்ரஹிக்கவேண்டும் . எனக்கு அதுவே உத்தம பலமென்று 
ப்ரார்த்திக்கிறார் . இந்த ரஸமேதான் எனக்கு அம்ருதரளம் . இப்படி 
பாகவத தாள்யமே எனக்குப் புருஷார்த்த காஷ்டையென்று கூறுகிறார் . 


சப்தாதிபோகவிஷயா -ஸ்வர்க்கத்திலும் விஷயபோகங்கள் தானே 
உண்டு . ஸ்வர்க்கபோகங்கள் விஷய ருசியை மேல்மேலும் வ்ருத்தி செய்யுமே 
நெய் வார்ப்பதால் நெருப்பு வ்ருத்தியடைவதுபோலே . இந்த்ரன் ரளிப்பது 
விஷயபோகமும் அதன் மேல் தீராத ஆசையும் . அந்த இந்த்ரனால் 
கிடைப்பதும் விஷயபோகமும் அதன் மேல் மேல் ருசியுமே , அந்தருசி 
அடியோடு நசிக்கும்படி யதீந்த்ரரான தேவரீர்தான் 

தேவரீர்தான் அநுக்ரஹிக்க 
வேண்டுமென்று " யதீந்த்ர என்ற சப்தத்தால் இங்கே கூப்பிடுவது அழகு . 


அஸ்மதீயா ருசி : - எங்கள் ருசி . விஷயருசியைப் பலர் கூடிச் சேர்ந்து 
அனுபவிப்பர் . " நட விட காயக ராஸ கோஷ்ட்யாம் " அந்த ருசிக்கும் 
மோகத்திற்கும் தனிமை உதவாதது . ஆகையால் இதுவரையில் அஹம் 
" மம என்று ஒருமையாகப் பேசியதை மாற்றி அல் மதீயா என்று 
பன்மையாகப்பேசுகிறார் . “ aggr aaaa ATITITT afte : | TT * 
Tariqg iTI" (விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய 
தேஹின: ரஸவர்ஜம் ரஸோப்யஸ்ய பரம் த்ருஷ்ட்வா நிவர்த்ததே ) 
என்ற கீதாசாரியனின் ஸ்ரீஸூக்தியை நினைத்து ருசி நசிக்க வேண்டும் 
என்று ப்ரார்த்திக்கிறார் . 


நஷ்டாபவது - நாசமாய் 


பவத்தயயா -தேவரீருடைய க்ருபையால் . 
போகட்டும் . அடியோடு துலையட்டும் . 


வியாக்கியானம் 


73 


இஹ- ( அமுத்ர ) லோகாந்தரம்போய்க் கிடைக்கும் ள் வர்க்கம் வேண்டாம் 
“ யான் போய் இந்திரலோகமாளும் , அச்சுவைபெறினும் வேண்டேன் என்று 
பரமபதத்தையும் திரள் கரிக்கும் இங்கே இச்சுவை . இங்கே இவ்வரங்கமா 
நகரில் . யதீந்த்ர - விஷயருசி அறுவதற்கு ஈஷணா த்ரயங்களையும் அறுத்த 
இந்த யதீந்த்ரனைத்தானே கூப்பிடவேண்டும் . 


த்வத்தாஸதாஸகணநாசரமாவதௌ ! : - எவன் உமக்கு அடிமைப்பரம் 
பரையில் கடையோனாகத்தாழ்ந்தவனோ. ஆனந்தம் மேலே படி ஏற ஏறப் 
பெருகும் . இங்கே ஊழியப்படி தாழத்தாழ ஆனந்தம் பெருகுகிறது . 


தத்தாஸதைகர ஸதா - உம்மடியாரில் எல்லோருக்கும் தாழ்ந்தபடியி 
லுள்ளவர்க்கு தால்யம் புரிவதிலேயே இன்புறும் தன்மை ; ரஸம் . 

नित्या 
frarUTEETHN: ” ( நித்யாபிவாஞ்சிதபரஸ்பர நீசபாவை :) 
என்று பரமபதத்திலுள்ளார்க்கு ஒருவருக்கொருவர் சேஷத்வத்தில் ஆசை . 
அப்படி நீசத்வத்தில் ஆசை இங்கேயே " இஹ என்று கோறப்படுகிறது . 
முன் சொன்ன நைச்யமெல்லாம் கழிந்து இந்த நைச்யத்திற்குப் பாத்ரமாக 
வேண்டுமென்கிறார் . யதிசக்ரவர்த்தியின் பதபத்தணத்தில் வளித்து ஹரி 
பக்த தான்ய ரஸிகராய் வாழவேண்டும் . 


அவிரதா- " அநாவ்ருத்தி : சப்தாத் நீங்காமல் - மீளாமல் , மமாஸ்து 
அஸ்து என்று பலமாசை . " அல் துமே , அவ் துதே என்றது போலே . 


श्रुत्यग्रवेद्यनिजदिव्यगुणस्वरूपः 

प्रत्यक्षतामुपगतस्त्विह रङ्गराजः । 
वश्यस्सदा भवति ते यतिराज तस्मात् 

शक्तः स्वकीयजनपापविमोचने त्वम् ॥१७ ॥ 


17. ச்ருத்யக்ர வேத்ய நிஜ திவ்ய குணஸ்வரூப : 

ப்ரத்யக்ஷதாமுபகதஸ்த்விஹ ரங்கராஜ : | 
வச்யஸ் ஸதா பவதி தே யதிராஜ தஸ்மாத் 

சக்த : ஸ்வகீய ஜனபாப விமோசனே த்வம் !! 


பதவுரை : -- யதிராஜ - யதிராஜுனே ! ச்ருத்யக்ர - ச்ருதிகளின் சிரஸ்ஸுக 
ளான உபநிஷத்துக்களால் , வேத்ய - அறியவேண்டிய , நிஜ திவ்ய குண 
ஸ்வரூப : - தன் ஸ்வாபாவிக திவ்யகுணங்களையும் , ள்வரூபத்தையுமுடைய 
யதி -19 


74 


யதிராஜவிம்சதி 


வராய் , இஹ - இங்கே , ப்ரத்யக்ஷ தாம் - கண்களால் காணும்படி , உபகத : 
அருகே வந்திருக்கிற , ரங்கராஜ: - அரங்கத்தம்மான் , தே - உமக்கு , ஸதா - 
எப்பொழுதும் , வச்ய : - வச்யராக , பவதி - இருக்கிறார் ; தஸ்மாத் - ஆகையால் , 
ஸ்வகீய ஜாபாப விமோசனே - உம்மைச் சேர்ந்த ஜனங்களின் பாபத்தைப் 
போக்குவதில் , த்வம் - நீர் , சக்க : - சக்தியுள்ளவரே . 


மீமாம்வையில் பதினேழாம் அத்யாயம் ப்ரஹ்மஸூத்ரம் முதலத்யாய 
மாகும் . எ 

farali rg ( ச்ருதிசிரஸிவிதீப்தே ப்ரஹ்மணி ) 
என்ற ஸ்ரீபாஷ்ய துடக்க ச்லோகத்தை அநுஸரிப்பது ஸ்பஷ்டம் . இங்கே 
வேதாந்த விசார ஆரம்பம் , வேதாந்தம் ச்ருதிசிரஸ்ஸு ; ச்ருத்யக்ரம் . 
" சுடர்மிகு சுருதியுன் என்ற முதல் திருவாய்மொழியையும் நினைக்கிறார் . 
திருவாய்மொழியும் சாரீரக மீமாம்ஸை . முதலிரண்டு திருவாய்மொழிகளும் 
சாரீரகாதிகரணங்களைக் கோர்வையாக நிரூபிக்கின்றன . அணியரங்கர் 
மேலாயிரம் " முதலத்யாயம் ஸமன் வயாத்யாயம் . திவ்யகுண விசிஷ்டமான 
ஸ்வரூபத்தையுடைய ப்ரஹ்மத்தினிடம் ஸகல வேதாந்தங்களும் ஸமன்வித 
மாவதை நிரூபிப்பது . ஸமன் வயாத்யாயம் . ஸர்வ வேதாந்தவேத்யமென்பதை 
விளக்குவது . “ சாள்த்ரயோநித்வாத் " என்பதை " ச்ருத்யக்ரவேத்ய " 
என்பதால் ஸுசிக்கிறார் ; " தத்து ஸமந்வயாத் " என்ற ஸுத்ரப் பொருளையும் 
ஸூசிக்கிறார் . தத் ( அது )என்ற பரோக்ஷப்ரஹ்மமே இங்கேப்ரத்யக்ஷமாகப் 
பெரிய பெருமாளாக ஸேவை ஸாதிக்கிறது . ஆனந்தமயம் என்று ஆனந்ககுண 
பூர்ணத்வத்தைப் பேசியதும் , அடுத்து அந்தர கரணத்தில் அந்த திவ்யாத்ம 
ள் வரூபத்திலும் ஆனந்த குணத்திலும் இன்னமும் அதிக போக்யமான 
திவ்யமங்கள விக்ரஹத்தை ஸுத்ரகாரர் விளக்கினார் . பரம் ப்ரஹ்ம 
புருஷோத்தயோ நாராயண : என்று புலப்படாப் பரம்பொருள் கண்ணனாக 
அவதரித்து ஸகல மனு ஜநயன விஷயதாங்கதனான துபோல் இங்கே அப் 
பரதத்துவமே ப்ரத்யக்ஷதாமுபகத : என்கிறார் . 


ச்ருத்யக்ர வேத்ய -- ச்ருதியின் உச்சியில் வேதாந்தத்தில் மலையின் மேல் 
ஜ்வலிக்கும் தீபம்போல் வேதகிரி சிகரத்தில் ஜ்வலிக்கும் . வேதைச்ச 
ஸர்வைர ஹமேவ வேத்ய : " " வேதவேத்யே பரேபும்ளி ச்ருதியின் அக்ர 
வேத்யமான முதல் வேத்யப்பொருள் , மூல வேத்யம் அக்ரகுணமுள்ளது . 
அக்ரள் வரூபமுடையது . அகரம் என்பது உயர்வு , உச்சி என்பதையும் 
சொல்லும் . " உயர்வற உயர்நலமுடையவனவன் " நிஜமென்பதுஉடையவன் 
என்னும் பொருளை சூசிக்கிறது . திவ்யகுணமும் திவ்யல் வரூபமும் நலம் . 
அக்ரமான நலம் ச்ருத்யக்ரம்- வேதாதியான ப்ரணவம் . ப்ரஹ்மம் வேத 
மயமான ப்ரணவ விமானத்தில் ஜ்வலிக்கும் பொருள். ப்ரணவத்திற்குள் 
எல்லா வேதமும் அடங்கியது , 


வியாக்கியானம் 


75 


t 


ப்ரத்யக்ஷ தாமுபகத: - " ப்ரத்யக்" ப்ரயக்ஷிதமாகிறது . ப்த்ரயக்கு 
பராக்கு போல் 

விஷயமாகிறது . தத் ஏதத் ஆகிறது . 
வாகிறது . " மயர்வறமதிநலமருளினன் " அபரோ ஸாக்ஷாத்கார ஜ்ஞானம் 
நம் ஸமீபத்தில் வந்துளது . 


ஹெ- இந்த இருள் தருமாஞாலத்திலே , எல்லோருக்கும் கிட்டவரி 
தான கோயிலில் , ரங்கராஜ : - அர்ச்சை திருமேனிகளுக்கு மூலப்ரக்ருதி 

இந்த ரூபங்கொண்ட அரங்கன் . 


யான 


யாயம் 


தே வச்ய : - " ஸர்வவ்யவசி , ஸர்வள் யேசான : என்ற விச்வபதியாகிய 
ரங்கராஜர் உமக்கு வசயராக நீர்இட்டது சட்டமாகவிருக்கிறார் . முதலத் 

ஆனுமானிகாதிகரணத்தில் " ஈச்வரனை வசப்படுத்தும் உபாயம் 
அவனை சரணாகதி செய்வது தான் " என்று ஸ்ரீபாஷ்யம் . எரிகன் 

யான" ( தஸ்ய ச வசீகரணம் தச்சரணாகதிரேவ ) 
பெரியகத்யம் தவிர ஸ்ரீரங்ககத்யமும் தனியாக அருளப்பட்டது . " 
ரானார்FTEIT : ( ஸம்வாத ஏஷ சரணாகதி மந்த்ரஸார் :) 


ஸதா பவதி - என்றைக்கும் உமக்குப் பாதந்தரராகவே இருக்கிறார் . 
" ஸ்ரீரங்கக ஸ்ரீரனுதினம் ஸம்வர்த்ததாம் " என்று அனுதினம் ஜபிக்கிறபடி , 
அரங்கனும் ராமானுஜார்ய திவ்யாக்ஞா வர்த்ததாம் பிவர்த்ததாம் " 
என்று நம் ஆக்ஞையை அபிவிருத்தியடையும்படி அனுசாசனம் செய்கிறார் . 


41 


அனுமாகாரமாக 


தஸ்மாத் - ஆசையால் ஸர்வலோக சரண்யனான அரங்கனை சரணம் 
பற்றவேண்டியிருக்க CT: TEST : THIFT IT 
TTis : ”( தாஸபூதா: ஸ்வதஸ் ஸர்வே ஹ்யாத்மான : பரமாத்மன : | 
அதோ ஹமபி தே தாஸ :) என்று 
ஆகையால் நானும் அவனுக்கு தாஸன் . என்று ப்ரமாணவசனம் அறுதி 
யிடுகையால் என்னடியார்க்கு தாஸன் என்னலாமோவென்று கேள்விவர 
இங்கும் அத: என்பது போல் தன் மாத் என்று அதுமாதிரியாகவே 
நிகமனம் செய்கிறார் . பெருமாளை நீர் நேரில் சரணாகதி செய்து உம் 
வசமாக்கிவிட்டீர் . உம் திருவடிகளைச் சரணம் பற்றினால் உம் வசமான 
அவர் எனக்கு மோக்ஷமளிப்பார் . தாஸா நுதாஸருக்கு தாஸ்ய 
செய்தால் நீர் உகப்பது போல் 


ஸ்வகீய ஜனபாப விமோசனே - " என்னொருவனையே சரணம் பற்று ; 
நான் உன்னை எல்லாப் பாபங்களிலிருந்து மோக்ஷணம் செய்து வைக்கக் 
கடவேன் . உனக்கு சோகநிமித்தமில்லை " என்று கண்ணன் கீதோபநிஷத்தில் 


76 


யதிராஜவிம்சதி 


முடிவில் வேதாந்தாந்தமாக அருளிச்செய்தார் . பெருமாள் திருவடி உம் 
திருமுடியில் கீரீடமாக விளங்குவதால் உம் திருவடியில் செய்யும் ப்ரணாமம் 
பெருமாள் திருவடிகளில் சேர்ந்துவிடுகிறது . கீதாச்லோகத்தில் உமக்கு 
வச்யரான பெருமாளுக்குச் சொன்ன ஸர்வபாப விமோசன மஹிமை 
உமக்குமுள்ளதே . " த்வா " என்பது உபலக்ஷணமாக எல்லோரையுஞ் 
சொல்லும் . विनतविवधभूतवातरक्षकदीक्ष ( விநத வி வித 
பூத வராத ரக்ஷைக தீ rே ) என்றதை அனுஸரிப்பதாகும் இந்த 
நான்காம் பாதம் . 


15 


க்ஷமா 


कालत्रयेपि करणत्रयनिर्मिताति - 

पापक्रियस्य शरण भगवत्क्षमैव । 
सा च त्वयैव कमलारमणेऽर्थिता यत् 

क्षेमस्स एव हि यतीन्द्र भवच्छ्रितानाम् ॥१८ ॥ 
18. காலத்ரயேபி கரணத்ரய நிர்மிதாதி : 

பாபக்ரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ 
ஸா ச த்வயைவ கமலாரமணேர்த்திதா யத் 

க்ஷேமஸ்ஸ ஏவ ஹி யதீந்த்ர பவச்சரிதானாம் ! 
பதவுரை:-யதீந்த்ர - ய 

- யதீந்த்ரரே , காலத்ரயேபி - எதிர்நிகழ்கழிவிலும் , 
கரணத்ரயநிர்மிதா திபாபக்க்ரியஸ்ய முக்கரணங்களாலும் மிகக்கொடிய 
பாபங்களைச் செய்பவனுக்கு , பகவத்க்ஷமைவ - பகவானுடைய 
குணமேதான் , சரணம் - தஞ்சமாகும் ; ஸா ச - அந்த க்ஷமையும் , ( அபராத 
ஸஹனமும் ; குற்றம் பொறுத்தலும் ) கமலாரமணே - ஸ்ரீகாந்தனிடம் 
( ஸ்ரீமாதவனிடம் ) த்வயைவ - உம்மாலேயே , அர்த்திதா யத் - ப்ரார்திக்கப் 
பட்டதென்பது யாதொன் றுண்டோ, ஸ : ஏவ - அதுவே , பவச்ச்ரிதா நாம் 
உம்மை ஆச்ரயித்தவர்களுக்கு , க்ஷேம : - மோக்ஷமெனும் க்ஷேமமாகும் . 

சரணாகதருடைய ஸர்வபாபவிமோசனத்தில் எம்பெருமானார் சக்தர் 
என்றார் . ஸ்ரீகாந்தனுக்கல்லவோ அந்த சக்தி . எம்பெருமானார் அது 
ஷயத்தில் சக்தரென்று எப்படி கூறுவது என்று விரோத சங்கை 
உதிக்க அதை அவிரோதமாக ஸமர்த்திக்கிறார் . அபாத்யத்ல நிரூபணம் 
என்பது அவிரோதாத்யாயமென்னும் இரண்டாமத்யாயத்தின் விஷயம் . 
எம்பெருமானார் மோக்ஷகாரணத்வத்திற்கும் ஸ்ரீய :பதியின் மோக்ஷகாரண 
த்வத்திற்கும் அவிரோதம் ஸமர்த்திக்கப்படுகிறது இங்கே . உம்முடைய 
ஆச்ரிதராகிவிட்டால் ஸ்ரீகாந்தனுடைய க்ஷமை அவர்கள் செய்த எத்தகைய 
கொடுமைகளாலும் பாதிக்கப்படுவதில்லை . அக்கொடுமைகளெல்லாம் அவர் 
க்ஷமையே பாதித்து விடுகிறதென்றும் ரஸமாக அபாத்யத்வம் " என்னும் 
விஷயத்தை ஸுசிக்கிறார் . 


வி 


1 


வியாக்கியானம் 


77 


பாப 


என் 


" அஹம் ஸர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி என்று சரமச்லோகத்தில் 
ப்ரதிக்ஞை செய்தவர் தான் எம்பெருமானாராச்ரிதர் விஷயத்தில் 
விமோசனம் செய்கிறவர் . எம்பெருமானார் தமக்காகவும் தம்மோடு 
குடல் துவக்குள்ள பவிஷ்யத்வர்த்தமான ஸகல ஆச்ரிதருக்காகவும் செய்த 
ஸர்வ பாபக்ஷமாப்ரார்த்தனையான சரணாகதியென்னும் ப்ரார்த்தனாமதிக் 
கிணங்கி அன்றே கமலா ரமணன் , அப்படியே உம் திருவடிகளே சரணம் 
என்னும் திருவுடையாரான பவியைத்காலத்தில் வரும் உம் ஆச்ரிதருக்கும் 
பொறுக்க ஸங்கல்பித்து விட்டேன் று எல்லோருக்கும் ஸர்வபாப 
விமோசன ஸங்கல்பம் செய்து விட்டார் . அன்று நீர் எல்லோருக்குமாகச் 
செய்த சரணாகதி என்னும் ஸர்வபாபவிமோசன ப்ரார்த்தனையால் 

அவன் 
த்வாரமாக உமக்கும் , உம் சரணாகதர்களுக்கும் ஸர்வபாப வி மோசன 
சக்தியுள்ளதே ; ஆகையால் விரோதமில்லை ; அவிரோதமே . இன்று ஆச்ர 
யிப்பவருக்கும் அன்றே செய்த ஸங்கல்பப்படி ஸர்வபாபவிமோசனம் 
லப்தப்ராயமே ; அன்றே லப்தமானதை இன்று நழுவாமல் நாங்கள் 
பூர்வலப்தபரிபாலனம் செய்ய வேண்டியது மட்டுமே என்பதை வ்யஞ் 
ஜனம் செய்வது க்ஷேமசப்தம் . " யோகம் " என்பது முன் கிடையாததின் 
லாபம் . க்ஷேமமென்பது " லப்தஸ்ய பரிபாலனம் " -முன் கிடைத்ததை 
இழக்காமல் காப்பாற்றுவது. 


காலத்ரயேபி - ரஹஸ்யத்ரயத்தால் ஸர்வகாலத்திலும் காலக்ஷேபம் 
செய்வது உசிதம். அதற்கெதிர்த்தட்டாய் அதிபாபச்செயல்களாலேயே 
முக்காலத்தையும் கழித்து வருகிறவன் . 


கரணத்ரயநிர்மித- முக்கரணங்களும் ரஹஸ்யத்ரயநிஷ்டையில் 
பொருந்தியிருக்கவேண்டியிருந்தும் அதற்கு நேர் விரோதமான அதிபாபா 
சரணை செய்பவன் . முக்காலங்களிலும் முக்கரணங்களாலும் 
பெருக்கு மும்மூன்றொன்பதாகப் பெருகுகிறது . 


. 


அதிபாபக்ரியஸ்ய --வாங்மனல் எக்களுக்கு அதீதமான பாபங்களைச் 
செய்கிறவனுக்கு . " வாங்மனஸீ அதி என்றார் ஆழ்வான் . " பாபிஷ்ட : 
க்ஷத்ரபந்து : ச " என்றதின் ஜ்ஞாபரும் . " 

ft :77: Try 
தா : " ( அபிசேதஸி பாபேப்ய : ஸர்வேப்ய : பாபக்ருத்தம :) 
என்று கீதையில் பெருமாள் அருளிச் செய்தார் . தமப்பின் பொருளை அதி 
என்று காட்டுகிறார் . கீதாச்லோகத்தைய நுஸரிக்கிமூர் , அங்கும் வ்ருஜி 
ஸந்தரணம் - பாபவிமோசநம் . " வ்ருஜிதம் ஸந்தரிஷ்யஸி சரணம் - தஞ்ச 

ரக்ஷிப்பது . 
யதி -20 


மாவது , 


78 


யதிராஜவிம்சதி 


பகவத்க்ஷ மைவ - பாபவிமோசநத்தில் நீர் சக்தரென்று நான் சொன்னது 
பகவத்த்வாரமாகத்தான் , அவர்க்ஷமைதான் பொறுத்தருளுவது . உமக்கு 
வச்யரானபடியால் உம் ஆச்ரிதர் விஷயத்திலும் அவர் கூமை ப்ரஸரிக் 
கிறது . உமது பாபவிமோசநசக்தி 

அவருடைய க்ஷமாதவாரமானது . 
ஆகையால் நீர்சக்தர் என்று சொன்னதோடு விரோதமில்லை . 


ஸா ச த்வயைவ கமலாரமணே அர்த்திதா யத்- அந்த பகவத் 
க்ஷமையும் உம்மாலேயேதான் சரணாகதிரூப ப்ரார்த்தனை செய்யப்பட்டதே . 
யத் என்பதற்கு அது என்றும் , யஸ் மாத் என்றும் பொருள் கொள்ள 
லாம் . யஸ் மாத் - யாது காரணம் பற்றி என்று முன் ச்லோகங்களில் கூறி 
தஸ்மாத் என்று அநுமான நிகமநக்ரமத்தையாதரிப்பது போல இங்கும் 
யன் மாத் தலமாத் என்றும் பொருள் கொள்ளலாம் . 


என்பது 


க்ஷேம: ஸ ஏவஹி - யத் என்றது உத்தேச்யம் . வி தேயமான க்ஷேம : 

ஆண்பாலான தால் அதைய நுஸரித் புல்லிங்கப்ரயோகம் . 
உத்தேச்யா நுகுணமாயும் விதேயா நுகுண மாயும் லிங்கத்தை உபயோகிக்க 
லாம் . க்ஷேம ஏவ ஹி - எங்களுக்குப் புதிதாக லாபமென்னும் யோகமல்ல . 
முன்பே லப்தமான தின் பரிபாலன மான க்ஷேமம்தான் என்றும் திருவுள்ளம் . 
யோகக்ஷே மநிர்வா ஹம் எம்பெருமானாராச்ரயணத்தால் . 

யதீந்த்ர - தேவராஜனான இந்திரனைப்போல் “ஜன் ரரர் ( r ணே 
புண்யே ) 

पातमीदस्य क्षयिष्णोर्नास्ति निवृतिः 
( ஸ்வர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வ்ருதி :) 
என்று சொல்லுகிறபடி புண்யம் கழியும்பொழுது கீழே தள்ளிவிடுகிற 
தென்பதே கிடையாது . கிடைத்தது அக்ஷயமாகவேயி ருக்கும் . 


" स्वर्गेपि 


13 


பவச்ச்ரிதாநாம் - யதீந்த்ரரே ! உம்மை ஆச்ரயித்தவருக்கு க்ஷேமஏவ 
என்றும் க்ஷேமமே . நிரதிசயமான க்ஷேம மேயல்லாது புநராவ்ருத்தி 
ப்ரஸக்தியேயில்லையென்கிறார் . 


श्रीमन् यतीन्द्र तब दिव्यपदाजसेवां श्रीशैलनाथकरुणापरिणामदत्ताम् । 
तामन्वहं मम विवधय नाथ तस्याः काम विरुद्धमखिलं च निवर्तय त्वम् ॥१ ९ ॥ 
19. ஸ்ரீமந் யதீந்த்ர தவ திவ்யபதாப்ஜஸேவாம் 

ஸ்ரீசைலநாதகருணாபரிணாமதத்தாம் | 
தாமந்வஹம் மம விவர்த்தய நாத தஸ்யா: 

காமம் விருத்தமகிலம் ச நிவர்த்தய த்வம் || 


வியாக்கியானம் 


79 


பதவுரை :-ஸ்ரீமந் யதீந்த்ர -பகவத் பக்திபரீவாஹ கைங்கர்யஸ்ரீயையுடைய 
லஷ்மணயோகியே / , ஸ்ரீசைலநாத கருணாபரிணாமதத்தாம் - எம் ஆசார்யர் 
ஸ்ரீசைலேசர் தயாகாஷ்டையாகத்தந்தருளிய , தவ திவ்யபதாப்ஜஸேவாம் 
உம்முடைய திவ்யமான திருவடித்தாமரைகளின் ஸேவையான , தாம் 
அந்த அரும் பெரும் பேற்றை , அந்வஹம்- தினந்தோறும் , மம - எனக்கு , 
விவர்த்தய - விசேஷமாகப் பெருகச்செய்ய வேண்டும் , தஸ்யா : விருத்தம் 
அந்தப் பேற்றுக்கு இடையூறான , அகிலம் - எல்லாவற்றையும் , காமம் 
நிவர்த்தய - அடியோடு தொலைக்கவேண்டும் . அல்லது அகிலம் காமம் - 
எல்லா காமத்தையும் , நிவர்த்தய - போக்கவேண்டும் . 


சாரீரகத்தில் மூன்றாமத்யாயர் ஸாதநாத்யாயம் , ப்ரஹ்மப்ராப்தி 
ஸாதகத்தில் “ ITiagra ir ( ஆசார்யோபாஸநம் சொசம் ) 
ஆசார் யோபாஸநம் முக்யம் ; ஸ்வாசார்ய பரமாசார்யர் எம்பெருமானார் . 
இந்த ஆசார்யர்களின் உபாபநம் ப்ரஹ்மப்ராப்தி ஸாதநமாகும் . புருஷ 
காரத்தில் எம்பெருமானார் புருஷகாரம் வேண்டும் . பெரியபிராட்டியாரின் 
புருஷகாரமும் வேண்டும் . அந்த ஒரு முக்யஸாதநம் . ஸ்ரீமர் என்று 
ஸாதகமான ஸ்ரீவிசிஷ்டனான நாராயணனை ஸ்ரீ மந் ஸ்ரீமத் என்று கத்யத்தில் 
திரும்பவும் திரும்பவும் கூப்பிடுவது போலக் கூப்பிட வேண்டும் . ஸ்ரீசப்தத்தை 
முதலில் வைப்பதால் ஸ்ரீயும் ஸ்ரீமானும் முக்யஸ தநமென்பதையும் , பக்தி 
பரீவா ஹமான கைங்கர்ய லக்ஷ்மியான ஸ்ரீயின் வைசிஷ்ட்யம் முக்யஸாதநம் 
என்பதையும் ஸுசித்து இந்த ச்லோகத்தை ஸாதனாத்யாய ஸூசகமாக 
அமைக்கிறார் . பகவத்ஸேவாளாதரும் . ஸேவா - பத்தி--உபாஸநம் இவை 
பர்யாயங்கள். ( மாதவம் ஸேவநீயம் ) என்று 
முதல் பத்தில் மாதவஸேவை கூறப்பட்டது . அதல்லவோ ப்ரஹ்ம 
ப்ராப்தி , அதல்லவோ ப்ராப்யமான பலம் . இங்கே எம்பெருமானார் 
பதாப்ஜூஸேவையை ஸாதநமாகவும் பலமாகவும் கூறலாமோ என்றால் 
இதற்த ஸமாதாநம் ஸ்தோத்ரத்தின் தொடக்கத்திலேயே காட்டப்பட்டது . 
அங்கே தம்முடைய உத்தேச்யம் , श्रीमाधवाडिजलजद्वयनित्यसेवाग्रेमा 
विलाशयपराङ्कुशपादभक्तम् " ( ஸ்ரீமாதவாங்க்ரிஜலஜத்வய நித்ய 
ஸேவாப்ரேமா விலாசயபராங்குச பாதபக்தம் ) என்ற விசே 
ஷணங்களால் ஆழ்வார் கையில் பெருமாள் திருவடிகள் ஆழ்வார் திரு 
வடிகள் எம்பெருமானார் திருமுடியிலுமாக அநுஸந்தாநம் . எம்பெருமானார் 
திருவடிகளின் ஸேவை கிடைத்தால் தன்ன டைவே பெருமாள் திருவடி 
களின் ஸேவை ளித்திக்கிறது . 


80 


யதிராஜவிம்சதி 


என் 


ஸ்ரீமந் - லக்ஷ்மணோ லக்ஷ்மிஸம்பந்ந: " என்று லக்ஷ்மணன் விஷயத்தில் 
ருஷி கூறியது லக்ஷ்மண முறிக்கும் பொருந்தியதே . அந்தரிக்ஷ கத : ஸ்ரீமாந் " 

று விஷ்ணுபதமான அந்தரிக்ஷத்தில் நின்றவனை ஸ்ரீமாந் என்றார் ருஷி . 
“ ஸா ஹி ஸ்ரீரம்ருதா ஸதாம் ” அம்ருத ஸ்ரீஸம்பன்னர் . இந்த ஸ்ரீ அவர் கையில் 
ஸித்தமாயுள்ளதாய் அவர் பாதாப்ஜஸேவை பகவத் பாதாப்ஜஸேவையை 
உட்கொண்டே தீரும் . மதுப் நித்யயோகத்தையும் காட்டுகிறது சேஷத்வமே 
ஸ்ரீயாகும் . நீர் சேஷனே . நிவாஸசய்யாஸகம் . 


Tr 


யதீந்த்ர - சிய : பதித்வமென்பது பெருமாளுக்கு என்றைக்கும் அஸா தா 
ரணம் . ஸ்ரீமந் என்று கூப்பிட்டதில் அந்தப் பொருளல்ல . ஸன்யாளியான 
யதீந்த்ரரையல்லவோ கூப்பிடுகிறேன் . செல்வநாரணனான சேஷியல்ல . 
ஸந்யாளியாகிய சேஷனைக் கூப்பிடுகிறேன் என்று உடனே வ்யாவ்ருத்தி 
செய்கிறார் . ஆம்பரிசறிந்து கொண்டு என்று ப்ராப்யமான கைகைங்கர்யத்தைச் 
சொன்னவனந்தரம் ஐம்புலனகத்தடக்கி என்று அதிலே - வப்ரயோ ஜன 
புத்தியாலே ப்ரவண மாகிற இந்த்ரியங்களை நியமித்துக்கொண்டு போரும் 
படியைச் சொல்லிற்றி றே ” என்று பிள்ளை லோகம் ஜீயர் அருளியது 
ரளிக்கத்தக்கது . 


தவ - முன் சொன்ன இரண்டு விசேஷணங்களோடு விசிஷ்டமான உம் 
முடைய . முனிவிசேஷணங்களல்ல . பெருமாள் திருவடி ஸேவையோடு 
கூடியவரென்று ஸித்தித்துவிட்டது . இதற்காகவே விசேஷணங்களை முந் 
துறக்கூறி பின்பு தவ என்கிறார் . 


திவ்ய பதாப்ஜஸேவாம் - தாமரைப்பூப்போன்ற ஸுகுமாரமான மெல் 
லடி . தாமரைப்பூவை விளையாட்டிற்காக கையில் வைத்துக்கொண்டு அதன் 
பரிமளத்தை ஆக்ராணம் செய்துகொண்டு கண்களில் ஒத்திக்கொள்வர் . லீலார 
விந்தமென்பர் . ஆகையால் இந்த ஸேவை பரமபோக்யமே . 
ஆசைப்பட்டுச் செய்வது . 


ஸபலமாக 


ஸ்ரீசைலநாத - எம்மடிகளான ஸ்ரீசைலநாதருடைய . கருணாபரிணாம 
கருணாகாஷ்டையால் , பேரருளாளன் " ரார்னர் FRIT 
Fa " ( பூதா நி ஹந்த நிகிலாநி நிசாமயந்தி ) என்றுஸகல மநுஜநயன 
விஷயமான பொருள் . " கான fuTET ( கருணாபரிணாமதஸ் தே ) 
என்று அருளின் காஷ்டையாக் அபியுக்தரான தூப்புல் பிள்ளையுமருளிச் 
செய்தார். அதுபோன்ற அருளின் காஷ்டை . இந்த ச்லோலாகம் 
திருவுள்ளத்திலோடுகிறது . 


வியாக்கியானம் 


81 


தத்தாம்- எனக்கு அருளப்பட்டது. தானம் செய்யப்பட்டது . ஸ்ரீசைல 
நாதருக்கு உம்முடைய பாதாப்ஜஸேவை ஸ்வம்சொந்ததநம் . தம்முடைய 
தான ஸ்வத்தை (தனத்தை ) எனக்கு ஸ்வம் ஆகச்செய்தார். பரஸ்வத்வா 
பாதநம் செய்துவைத்தார் . என்னை யதீந்த்ர ப்ரவண ராக்கினார் . “ ஸ்ரீேைலச 
தயாபாத்ரம் " என்பது யதீந்த்ர ப்ராவண்யத்தில் பரிணமித்தது . 


தாம் - எம்மாசார்யர் தந்தருளினாரென்று சொல்லலாமேயொழிய அவர் 
தந்தருளிய பாக்யத்தை இத்தம் என்று வர்ணிக்கமுடியாது . தாம்-தன்யா: 
என்றேதான் பேசலாம் . 


அந்வஹம் - " பௌமா : பிபந்த்வந்வஹம் " திருவடிஸேவை எனக்கு 
ஸததமாயிருந்தால் போதும் . விவர்த்தய- மேன்மேலும் வளரச்செய்ய 
வேணும் . நாத - ஸ்ரீசைலநாத என்று நாதசப்தாங்கிதமான திருநாமத்தைச் 
சொன்னேன் . அவரை நாதன் என்று நான் சொன்னால் சிறுவர் . கருணை 
யெல்லாம் பரந்துபோம் . தஸ்யா: - அந்த ஸேவைக்கு . 

விருத்தமகிலம்ச- aik TiaF ( ச்ரேயாம்ஸி பஹு 
விக்நாநி ) " : ter : ( த்ரிதசா: பரிபந்த்தி ந :) இந்திரன் 
முதல் பரிபந்தீ . யதீந்த்ரரே நீர்தான் இந்திராதி தேவபரிந்திகளை 
நிவாரணம் செய்யவேண்டும் . ஸம்ஸாரத்தின் வ்ருத்தியில் அவர்களுக்கு 
மிகுந்தவாசை . ஸம்ஸாரந்யூநதை - ஸம்ஸார நிவ்ருத்தி அவர்களுக்காகாது . 
ஸம்ஸா ரநிவ்ருத்தி யதீந்த்ரரால் தான் ஆகும் . 


த்வம் - யதீந்த்ரராகிய நீர் . 
வேண்டும் . 


காமம் நிவர்த்தய - அடியோடு போக்க 


विज्ञापनं यदिदमद्य तु मामकीनं अङ्गीकुरुष्व यतिराज दयाम्बुराशे। 
अज्ञोऽयमात्मगुणलेशविवर्जितश्च तस्मादनन्यशरणो भवतीति मत्वा ॥२० ॥ 
20. விஜ்ஞாபகம் யதிதமத்ய து மாமகீரும் 

அங்கீகுருஷ்வ யதிராஜ தயாம்புராசே | 
அஜ்ஞோபயமாத்ம குணலேச விவர்ஜிதச் ச 

தஸ்மாதநந்யசரணோ பவதீதி மத்வா || 


பதவுரை: - தயாம்புராசே - கருணைக்கடலான , யதிராஜ - யதிராஜுரே !, 
அத்ய - இன்று , மாமகீரும் - அடியேனுடையதான , இதம் -- இந்த , விஜ்ஞா 
யதி -21 


82 


யதிராஜவிம்சதி 


பநம் - துதி விண்ணட்பம் என்ற உம் திருவடித்தாமரையின் - நித்ய ஸேவை 
யான ப்ரார்த்தனை , யத் - யாதொன் றுண்டோ, ( அதை ), அஜ்ஞோயும் 
இவன் அறியாதவன் . ஸம்யக்ஜ்ஞானமில்லாதவன் . ஆத்மகுணலேசவிவர் 
ஜிதச்ச - ஆத்மகுணலேசமும் அடியோடு இல்லாதவன் . ஸம்பந்த 
லேசமுமில்லாதவன் . தஸ்மாத் - ஆகையால் , அநந்யசரணோ பவதி - வேறு 
கதியில்லாதவனாகவிருக்கிறான் , இதி - என்று , மத்வா - எண்ணி , அங்கீ 
குருஷ்வ - திருவுள்ளம் பற்றவேணும் . 


குண 


பலாத்யாயம் விம்சதிலக்ஷண மீமாம்ஸையில் கடைசி அத்யாயம், 
ஸாதனமும் பலமும் ஒருவாறு ஒத்தே இருக்கும் ; ஒன்றுமாகும் . ஸித்த 
லக்ஷணமான ப்ரஹ்மமே பலமுமாகிறது . ஆகையால் பலமான பரப்ரஹ்ம 
ஸ்வரூபமே ஸாதனாத்யாயத்தின் நடுவில் உபயலிங்காதிகரணம் முதல் சில 
அதிகரணங்களில் விசாரிக்கப்படுகிறதென்று அதிகரண ஸராவளியில் 
காட்டப்பட்டது . முக்திபலத்தைக் கீர்த்தனம் செய்து முக்தி பலாதி 
கரணத்தோடு ஸாதனாத்யாயம் முடிந்தது . 


ஸுகமா 


பலமா 


STSTTTE ( ஆவ்ருத்திரஸக்ருதுபதேசாத் ) 
என்று அந்வஹம் த்யானம் செய்யும் பக்த்யுபாயத்தோடு பலாத்யாயம் 
தொடங்கிற்று . முதல்பாதம் முன்பாகத்தில் ஸாதநமான 

, பக்தியின் 
ஸ்வரூபத்தை விசாரித்தது . ஸாதன மான பக்தியும் மிகுந்த 
யிருப்பதால் பல கோடி.யில் சேருவதால் ஸாதனத்தையும் விசாரித்ததென்று 
ச்ருதப்ரகாசிகைகாட்டிற்று . பலத்திற்காக ஸாதனமா அல்லது எலாதனமே 

என்கிற விசாரம் கேவலம் ச்ரம்பல மேயல்லாது முடிவேற்படுவது 
கஷ்டமென்றது ஸங்கல்பஸூர்யோதயம் . எது எனர் 
faa :AFET: (பலார்த்தம் தத்கிம்வா பலமிதி விதர்க்க : ச்ரமபல :) 
" கனார் Hai 1 : ஈகார் எகா : ( பலாநாம் நேதா ய : பல 
மிதி ச சாரீரகமித :) என்று சது :ச்லோகீபாஷ்யமங்கள் ச்லோகம் . பத் 
தொன்பதாம் ச்லோகத்திலேயே போகபலத்தையும் ஸுசித்து விட்ட 
தாகவும் சொல்லலாம் . Fraftaar " ( நித்யசேஷித்வ 
யோகாத் ) என்றபடி பெருமாளுக்கு சேஷித்வமே நித்யமென்பதுபோல் 
" என் ஏன் என் ஈ " " ( நித்யம் யதீய சரணௌ 
சரணம் மதீயம் ) என்று ஆழ்வார் திருவடிகளே எக்காலத்திலும் சரண 
மென்றது எமக்கு எம்பெருமானார் விஷயத்திலும் துல்யமே . இந்த ஸ்துதி 
முடிவிலும் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்பது , அநந்ய 
சரணோ பவதீதி என்று அறுதியிட்டு ள் துதியை முடிக்கும் அழகு ரளிக் 


1 


வியாக்கியானம் 


83 


. 


கத்தக்கது . ஸ்துதியின் கடைசி பாகத்திலேயே உம் திருவடிகளே சரணம் 
என்று சொல்லிவிட்டார் . ள் துதியை முடித்துவிட்டு ஸ்துதிக்கு வெளியில் 
சொல்லிக் கொள்ளும்படி விட்டுவிடவில்லை . " எம்பெருமானார் திருவடிகளே 
சரணம் 

என்னும் ஸ்ரீவைஷ்ணவமுத்திரை ஸ்தோத்திரத்தின் கடைசி 
பாகத்திலேயே அமைந்துவிட்டது . பெருமாள் திருவடிஸேவாபலமான 
மோ க்ஷபலமும் - முன் ச்லோகத்திலேயே கூறப்பட்டுளது . 
ன் துதிக்கு புலம் ஸ்துத்யரான எம்பெருமானாருடைய அங்கீகாரம் . அது 
இந்த ஸ்துதிக்கு ஸாக்ஷாத்தான பலம் . அந்த பலத்தை இங்கே கூறுகிறார் . 
T graFair r ” ( மதுமதந விஜ்ஞாபநமிதம் ) என்று ஸ்தோத்ர 
ரத்த முடிவிலுள்ளதையும், “ TiE HETER " ( ப்ரஸீத மத் 
வ்ருத்தமசிந்தயித்வா ) என்கிற கடைசி வார்த்தையையும் இங்கே 
அநுஸ்ந்திப்பதும் ஸ்பஷ்டம் . IT Iffa " ( பிதா 
மஹம் நாதமுநிம் விலோக்ய ) என்று அங்கே ப்ரார்த்தித்தபடி இங்கும் 
ஸ்ரீசைலநாதர் என்கிற ஓர் நாதர் திருநாமத்தைச்சொல்லி அவர் கொடுத்த 
தானத்தை நீர் யதார்த்தமாக்கவேண்டுமென்று முன் ச்லோகத்தில் கூறினார் . 
அவர் செய்த தானத்தை நீர் விக்ரம் வாராமல் - பரிபால நம் 
வேண்டுமென்று முன் ச்லோக ப்ரார்த்தனை . உம் திருவடி ஸேவையை 
தானம் செய்தார். அந்த தானம் அழியாமல் நீர் பரிபாலனம் செய்ய 
வேண்டுமென் 

மென்று அங்கே ப்ரார்த்தித்தது . தானபாலனங்களுக்குள் பாலநம் 
உயர்ந்தது என்பர் . 


விஜ்ஞாபநம் - ருக்மிணிப்பிராட்டி கண்ணனுக்கு பொங்க 
( விஜ்ஞாபயதி தே கிஞ்சித் ) என்று ஏழு ச்லோகங்களை விஜ்ஞா 
பனம் செய்தாள் . அங்கே ஸப்தபதியான விவாஹ ப்ரார்த்தனைக்கேற்ப 
ஏழுச்லோகங்கள் . இங்கே விம்சதிலக்ஷண மீமாம்ஸாதி பலமான மோக்ஷத் 
திற்கேற்ப இருபது ச்லோகங்களால் விஜ்ஞாபனம் . உம் திருவடிஸேவை 
நித்யமாக நிர்விக்கமாக இருக்கும்படி காத்தருளவேணும் . யதிதம் - ஏதோ 
விது ஒருகணக்கிலும் சேரத்தக்கதல்ல . ஏதோ ஒரு முறையானது . அத்ய 
நித்யமும்பாடி இன்று இன்று என்று சொல்லும்படி இருக்க வேண்டும் . 


மாமகீரும் - " கர் T கர்ஜித ககனன் 
मामकीनाम् । श्रीरङ्गधामनि यथापुरशेषभोग रामनुजाय वशः पारेवतिषीय ॥ " 
( விஜ்ஞாபநாம் வநகிரீச்வர ஸத்யரூபாம் அங்கீகுருஷ்வ கருணார் 
ணவ மாமகீ நாம் , ஸ்ரீரங்கதாம யதாபுர சேஷயோகம் ராமாநு 
ஜார்யவசக : பரிவர்த்திஷீய ) என்ற ஸு 

ுந்தரபா ஹரிதவம் முடிவில் 


84 


யதிராஜவிம்சதி 


உள்ள ச்லோகத்தை இங்கே அதுஸரிப்பது ஸ்பஷ்டம் . என்னுடையது 
தியை ( ஏதோ என்று சொல்லும்படியான இத்துதியை ) பெரியோர் அநுக் 
ஹத்தால் வந்ததென்று அவர்கள் கிரஸ்ஸில் பாரத்தைப் போட இஷ்டமில்லை . 
எல்லாக் குறைகளும் என்னுடையவைகளாகவே இருக்கட்டும் . என்னைச் 
சேர்ந்தவர் பாடும் இத்துதியையும் , இத்துதி மூலம் அவர்கள் செய்யும் விஜ்ஞா 
பனத்தையும் அங்கீகரித்து அவர்கள் எல்லோரையும் நித்யமாக உம் திருவடி 
ஸேவையைத்தந்து காத்தருளவேனும் . அங்கீகுருஷ்வ - திருவுள்ளம் பற்ற 
வேண்டும் . " குருஷ்வ மாமநுசரம் " 

யதிராஜ - யதிச்சக்ரவர்த்தியே ! தானா ( ராஜா ப்ர 
க்ருதிரஜ்ஞநாத் ) உம் ப்ரஜைகளை ரஞ்ஜகம் செய்ய வேண்டியது உம்பதி 
ராஜர் என்ற திருநாமத்திற்கேற்றது . தயாம்புராசே - தயை நீர்க்கடல் உப்புக் 
கடலல்ல . பேரருளாளன் பேரருளும் , உம் சாலைக்கிணற்று ஜலத்தைப் பருகிப் 
பெருகுகிறதென்று தத்வடீகை மங்களத்தில் அபியுக்தர் அருளிச்செய்தார். 
ஸப்ததியிலும், " கன் : காதன : எசரிகா ( காலே 
ந : கரிசைல க்ருஷ்ண ஜலத : காங்க்ஷாதிகம் வர்ஷதி ) என்றார் . 

அஜ்ஞோ S பம் - என் ரன் TET : JEY : Tar : ( அஜ்ஞோ 
ஐந்துர நீ சோயம் ஆத்மந : ஸுகதுக்கயோ: ) என்ற ப்ரமாணத்தை 
நினைக்கிறார் . கர்மபாரவச்யதையையடைந்து அதனால் ஸம்ஸார்பதவியில் 
ப்ரமித்து வருந்துகிறான் . இவன் தன்னையே ரக்ஷித்துக்கொள்ள சக்தி 
யில்லாதவன் . இவன் அஜ்ஞஞான ஜந்து , பசு ப்ராயன் . பெருமாள் 
உமக்கு வச்யராய் இருப்பதாலும் , உம்முடைய கருணை கடலையொத்ததா 
யிருப்பதாலும் , உம் திருவடியையே பற்றும் அஜ்ஞனான என் போன்ற 
ஆச்ரிதர்களைப் பெருமாள் திருவடிகளில் சேர்த்துக் கரையேற்றினாலொழிய 
உம்முடைய தயாபூர்ணமனம் த்ருப்தியடை 

யடையாதாகையாலும் , நீர் என் 
ப்ரார்த்தனையை அங்கீகரித்தருளவேணும் , ஆத்மகுணலேசவிவர்ஜிதச்ச 
ஜ்ஞாநம்தான் இல்லை . ஆத்மகுணம் தினையளவேனுமிருக்கலாகாதோ , 
அதுவும் அடியோடு இல்லை . வர்ஜித : விவர்ஜித : 

தஸ்மாத் - நற்குணமொன்றும் லேசமேனும் இல்லை . ஜ்ஞாநமுமில்லை . 
" fertTISAT7 : ( ஆச்ரிதேத்யாந்ருசம்ஸ்யத:) " அரன் 

Tri : ( ஆந்ருசம்ஸ்யம் பரோ தர்ம :) ஆச்ரிதனைக் கை 
விட்டால் ந்ருசம்ஸதா தோஷம் வரும் . கருணைக்கடலாயிருப்பாருக்கு ந்ருசம் 
ஸதை அணுகலாமோ ? அஜ்ஞத்வமும் ஆத்மகுணலேசவிவர்ஜிதத்வமும் 
வேறு புகலொன்றுமில்லையென்பதை ஸ்தாபிக்கின்றன . மீமாம்ஸா 
ஸ்த்ரங்கள் , ந்யாயஸூத்ரங்கள் தன்மாத் , தஸ்மாத் என்று 

ஹதுக்க 
ளால் நிகமநமாக ஸாதித்து வருகின்றன . 


வியாக்கியானம் 


85 


" xigit 3 : ர 7 17 : சர் சதர் TVETT 
मीत्यगतिरबुधोऽनन्यशरणः । कृतागा दुष्टात्मा कलुषमतिरस्मीत्यन - 
वधेर्दयायास्ते पान बनगिरिपते सुन्दरभुज ॥ " ( இதம் பூயோ 
பூய : பு ரபிச பூய : புந ரபி ஸ்ப்புடம் விஜ்ஞப்ஸ்யாமீத்ய 
கதிரபுதோ நந்ய சரண: | க்ருதாகா துஷ்டாத்மா கலுஷ 
மதிரஸ்மீத்ய நவதேர் தயாயாஸ்தே பாத்ரம் வருகிரிபதே ஸுந்தர 
புஜா) என்ற ந்தர பாஹுன்தவம் முடிவுச்லோகத்தையும் நினைத்து 
அதை இங்கே அநுஸரிப்பதும் ஸ்பஷ்டம் . துதி ஆரம்பத்தில் இரண்டாம் 
ச்லோகத்திலேயே ஆழ்வான் நினைவுடன் தொடங்கி ஆழ்வான் ஸ்மரணத் 
தோடேயே ஸ்துதியை முடிக்கிறார் . 


அநந்ய சரணோ பவதி - தன்னிடம் குணமொன்றுமில்லை . ஜ்ஞாநமு 
மில்லை . கருணைக்கடலான எம்பெருமானார் தயையைச் சரணம்பற்றுவது 
தவிர வேறுகதியில்லை , அவரோடு ஸம்பந்தத்தைத்தேடி அவர் கடாக்ஷத்தை 
யருளப்பெறுவது தவிர வேறு புகலில் , 

இதி மத்வா - என்று நினைத்து , UT TH TI3 : " (ப்ரணத இதி 
தயாளு. ) என்றபடி தாயிருக்குமிடம் (சரணம்- வீடு ) வந்து பூமியில் 
நிபதிதனான காகனை சரணாகதனென்று தம் நினைவாலே நினைத்து க்ருபை 
யால் பரிபாலநம் பண்ணியருளினார் . " என்னுடைய துர்வ்ருத்தத்தை - துர் 
நடத்தையை ( அசிந்தயித்வா ) நினையாமல் அக்ருத்ரிமமாய் வேஷமில்லாமல் 
முழு உண்மையாக உம் திருவடிகளில் உயர்வற உயர்ந்த நிரதிசய ப்ரீதி 
யுடைய ஆத்மாவான நாதமுனிகளை உத்தேசித்து தேவரீர் ப்ரஸாதம் செய்ய 
வேண்டும் - அங்கீகரிக்கவேண்டும் " என்று ஸ்தோத்ரரத்தம் முடிந்தது . அங்கே 
ஸ்ரீராமனிடம் முனிகளுக்கு அக்ருத்ரிமமான பக்தியிருந்ததென்றும் காகாதி 
பக்தியெல்லாம் வேஷமேயென்றும் ஸுசிதம் , காகனிடத்தில் போல் பக்தி 
என்னிடம் க்ருத்ரிமமாயிருந்தாலும் என்னைச் சரணாகதன் என்று நீர் நினைத்து 
என்னைக் காப்பாற்றியருளவேண்டுமென்று நிகமநம் செய்கிறார் . 


திருச்சி ஸ்ரீ ஏ . வி . கோபலாசாரியர் இயற்றிய 

யதிராஜவிம்சதி வியாக்கியானம் முற்றிற்று . 


தபால் 


ஸ்ரீஸ்க்திமாலா வெளியீடுகள் 
பதவுரை , அரும்பதவுரை, ப்ரமாணத்திரட்டு முதலானவற்றோடு கூடிய 

பூர்வாசார்ய க்ரந்தங்கள். 
க்ரந்தங்கள் 

விலை 
1. பரந்தா ஹல்பம் முதலிய எட்டு ரஹஸ்யங்கள் 1.8.0 3 
2. ஸ்தோத்ரரக்க சதுச்லோகீ ஜிதந்தே வ்யாக்யாநங்கள் 3-0-0 6 
3. திருப்பல்லாண்டு வ்யாக்யாநம் 

1.8.0 3 
4. முதல் திருவந்தாதி வ்யாக்யாநம் 

1.14.0 4 
5. பெருமாள் திருமொழி வ்யாக்யாநம் 

1.14.0 4 
6. திருமாலை வ்யாக்யானம் 

2-12-0 5 
7. திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி வ்யாக்யானம் 1.10.0 
8. சது : ச்லோகீ வ்யாக்யானம் ( நாயனாராச்சான் பிள்ளை ) 1-8-0 3 
9. கத்ய வ்யாக்யானங்கள் 

2-0-0 4 
(10 , நாச்சியார் திருமொழி வ்யாக்யானம் 

4.0-0 8 
11. திருச்சந்த விருத்த வ்யாக்யானம் 

3-0-0 6 
12. நான் முகன் திருவந்தாதி வ்யாக்யானம் 

( விவரணத்துடன் ) 2-8-0 6 
க்ஷ மலிவுப் பதிப்பு 

2-0-0 6 
13. ஸ்ரீராமாயண தனிச்லோகம் ( விவரணத்துடன் ) 3-8-0 6 
ஷை மலிவுப் பதிப்பு 

2-12-0 6 
14. திருப்பள்ளியெழுச்சி வ்யாக்யானம் 

0-8-0 1 
15. பாசுரப்படி. ராமாயணம் (விலையில்லை தபாற் கூலி 0-1-0 ) 
16. அமலனாதிபிரான் வ்யாக்யானம் 

1.14.0 4 
17. கண்ணி னுண் சிறுத்தாம்பு வ்யாக்யானம் 

2.12.0 6 
18. சிறிய திருமடல் வ்யாக்யாநம் 

1.6-0 4 
ஸ்ரீவைஷ்ணவ ஸுதர்சனம் வெளியீடுகள் 
1. திருப்பல்லாண்டு வ்யாக்யானம் 

1.8-0 
2. திருப்பாவை வ்யாக்யானம் 

2-4-0 
3. ஸந்த்யா வந்த பாஷ்யம் 

2.4.0 
4. புருஷஸுக்த வ்யாக்யானம் 

0.12.0 
5. நாராயணஸூக்த வ்யாக்யானம் 

0-12-0 
6. ஸ்ரீஸூக்த வ்பாக்யானம் 

2-0-0 
ஷ . மலிவுப் பதிப்பு 

1.8.0 
7. அபயப்ரதராஜ விஜயம் 

0.10-0 
8. கம்பராமாயணம் ( கையடைப்படலம் முடிய ) 

2-8-0 6 
9. ராமா நுஜதேசிக ஸ்தோத்ரங்கள் 

1.0.0 3 
( 10 பலதாரமணம் 

0.4-0 
11. பாகலத தசமஸ்கந்த கீர்த்தனை பூர்வ பாகம் 

4-0-0 
ஷை உத்த பாகம் 

4-0-0 
12. ஸ்ரீகேசவ மணிமாலை 

0-8-0 1 
கிடைக்குமிடம் : 

S. கிருஷ்ணஸ்வாமி அய்யங்கார் , அட்வகேட் . 

3. புத்தூர் அக்ரஹாரம் , திருச்சி . 
ஸ்ரீனிவாஸம் பிரள் , புத்தூர் , திருச்சி . 


